| . https://archive.org/details/@muthulakshmi_academy 


a 
சிவமயம்‌ 


திருசிற்றம்பலம்‌ 
அருள்மிகு 
சங்கரநாராயணகவாமி 
கொப 


அருள்மிகு | | 
சங்கரநாராயணசுவாமி திருக்கோயில்‌ 
x | siise Aestii ல்‌ ன்‌ 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


y 


E 
| 
: 
‘ 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


3 https://archive.org/details/@muthulakshmi_academy A 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உ 
சிவமயம்‌ 


அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி 
மகாயிறபுராணம்‌ 


இஃது 
சீவலமாறபாண்டியனாரால்‌ 
அருளிச்‌ செய்யப்பெற்றது 


முன்னாறு சருக்கங்களோடும்‌ 


சேற்றூர்‌ 
மு.ரா. அருணாசலக்‌ கவிராயர்‌ இயற்றிய 
அரும்‌ பதவுரையோடும்‌ 
சுருக்க வசனத்தோடும்‌ 
பதிப்பிக்கப்பட்டது. 


வெளியீடு 


அருள்மிகு 
சங்கரநாராயணசுவாமி திருக்கோயில்‌ 


சங்கரன்கோவில்‌. 
2001 
(நான்காம்‌ பதிப்பு) 


(உரிமை NUTA CSTR EST AS 


. a 


புளியங்குடி ட 
முத்துவீரப்பக்‌ கவிராயர்‌ இயற்றிய 
| 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


TS ee 


asi De 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உ 
சிவமயம்‌ 


இப்புராணத்தின்‌ மூன்றாம்‌ பதிப்பு வெளிவந்து 
75 ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன. என்றாலும்‌ இப்‌- 
புராணப்‌ பிரதிகளில்‌ ஒன்று கூட திருக்கோயில்‌ 
களஞ்சியத்தில்‌ இல்லை. இப்புராணப்‌ பிரதிகட்கு ' 
தேவை அதிகரித்து வருவதால்‌ இந்நான்காம்‌ 
பதிப்புக்கு அவசியம்‌ ஏற்பட்டுவிட்டது. இதன்‌ 
முற்பதிப்பு 75 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்‌- 
பட்டதால்‌ விலைவாசி உயர்வால்‌ பிரதியின்‌ விலை 
உயர்த்தப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும்‌ கூட 
எல்லோர்‌ கைக்கும்‌ எளிதில்‌ கிடைக்கும்‌ 
பொருட்டு மிக குறைந்த விலையே நிர்ணயிக்கப்‌- 
பட்டுள்ளது. எல்லா சிவபக்தர்களும்‌ இப்‌- 
புராணத்தை தாங்கள்‌ வாங்கிப்‌ படித்தும்‌ பிறர்‌ 
படிக்க வழங்கியும்‌ இகபர சுகங்களை அடையும்படி 
பிரார்த்திக்கிறோம்‌. 


சி. முத்துதியாகராஜன்‌ எம்‌.ஏ.பி.எல்‌., ஆ. சண்முகம்‌ பி.ஏ. பி.எல்‌, 


உதவி ஆணையர்‌[செயல்‌ அலுவலர்‌ தக்கார்‌ இணை ஆணையர்‌ 
அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி 
திருக்கோயில்‌ ல்‌ உட திருக்கோயில்‌ 


ச்‌ 
சங்கரன்கோவில்‌ % At, AA திருச்செந்தூர்‌ 
ve 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
x 


ட... MS 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உ 
சிவமயம்‌ 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ முகவுனர 


உலகம்‌ பலவற்றுள்‌ இந்நிலவுலகம்‌ ஏழு தீவும்‌ ஒன்பது 
கண்‌। முமெனப்‌ பெயரிட்டுப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது; அவற்‌ 
றுள்‌ சம்புத்தீவிலுள்ள இப்பரதகண்டம்‌ பல சிறு பகுப்புக்‌ 
களாகப்‌ பகுக்கப்பெறும்‌. இதில்‌, சேர, சோழ, பாண்டியர்க 
ளால்‌ அரசாட்சி செய்யப்பெற்ற தமிழ்நாடு மூன்றனுள்‌ 
பாண்டிநாடு அநாதிமுத்த. சித்துருவாகிய பார்வதி, பரமேசு 
ரன்‌, குமாரக்கடவுளாகிய மூன்று தெய்வங்களும்‌ செங்கோல்‌ 
செலுத்தி, ஆண்டுவந்தமையா லெல்லா நாட்டினு முயர்ந்த 
தெய்வநாடென்று சொல்லுதற்கு ஐயமொரு சிறிதுமில்லை; 
இத்தகைய பாண்டிநாட்டில்‌ ஆண்மறைநாடு, முள்ளிநாடு, 
ஆரியநாடு முதலிய உட்பிரிவுகள்‌ சிலவுள்ளன; இவற்றுள்‌ 
ஆண்மறைநாடு - சேறை (சேற்றூர்‌) முதலிய நகரங்களையுடை 
யது. முள்ளிநாடு - பாவநாசமுதலிய தலங்களையுடையது, 
ஆரியநாடு - திருக்குற்றாலமாகிய க்ஷேத்திடங்களையுடையது. 
அவற்றுள்‌ புன்ன்வன க்ஷேத்திரமுமொன்று, இந்த க்ஷேத்‌ 
திரம்‌ விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ என்னு மூவகை 
ஆன்மாக்களுக்கு முறையே அருவத்‌ திருமேனியாலும்‌, உரு 
வத்‌ திருமேனியாலும்‌ அருவுருவத்திருமேனியாலும்‌ திருவ 
ருள்‌ செய்யுஞ்‌ சிவபிரான்‌ கடம்பவன க்ஷேத்திரமென்னும்‌ 
மதுராநகரத்தைப்போல வேணுவன க்ஷேத்திமாகிய திரு 
நெல்வேலிக்குச்சமீபமான செப்பரைப்பதிக்‌ கடுத்த மணலூர்‌ 
முதலிய சில்லிடங்களை இராஜதானிகளாகக்‌ கொண்டிருந்த 
உக்கிரபாண்டிய ராசாவின்‌ பொருட்டுத்‌, தன்னிடத்திலுள்ள 
பிருதுவியாலமைந்த ஒருபுற்றினடியிலே அருவுருவமா 
கிய சிவலிங்கவடிவாய்த்‌ தாமே யெழுந்தருளி (சுயம்புவாய்‌! 
இருக்கப்பெற்ற மான்மியமுள்ளது இஃதன்றி உமாதேளி 
யாருக்கும்‌, சங்கன்‌, பதுமனென்னு “நாகராசாக்களிருவருக்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


குர்‌ அரியும்‌: அரனும்‌ பேதமாயிருந்தாலுர்‌ ஐக்கியத்தில்‌ அபே: 


தமென்று காட்டியருளிய அற்புத விசேட முமுள்ளது. 


ஆதலாலிந்த க்ஷேத்திரத்துக்குச்‌ *சங்கரநாராயணர்‌ 
கோயிலெனப்‌ பிரசித்திபெற்ற திருநாமம்‌ வந்தது. இம்‌ 
பட்டோ! இன்னும்‌ பற்பலமான்மியங்கள்‌ பொதிந்த இத்தல 
புராண சரிதம்‌ வடமொழியிலுள்ளது. அதைச்‌ சீவலமாற 
பாண்டியனார்‌ நம்போன்றவர்‌ உய்தல்‌ காரணமாகத்‌ தென்‌ 
மொழியில்‌ மொழிபெயர்த்துப்‌ பாடியருளினர்‌. இப்புரா 
ணத்துள்‌ நதிச்சருக்கம்‌, நாட்டுச்சருக்கம்‌, நகாச்சருக்கம்‌, 
தலவிசேடச்சருக்கம்‌, தீர்த்தவிசேடச்சருக்கம்‌ மூர்த்திவிசே 
டச்சருக்கம்‌ என்னும்‌ ஆறு சருக்கங்களும்‌, கடவுள்‌ வாழ்த்‌ 
துள்‌ 3 கவிகளும்‌, புராணவரலாற்றுள்‌ 2 கவிகளும்‌ திருநெல்‌ 
வேலியைச்‌ சார்ந்த ஊற்றுமலைச்‌ சமஸ்தான வித்துவானாயிருந்த 
புளியங்குடி முத்துவீரப்பக்கவிராயரால்‌ இற்றைக்கு 25 
வருடங்கட்குமுன்‌ பாடிச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன வென்பது 
இதற்கு முந்திய பதிப்புப்‌ புத்தகத்தால்‌ தெரியவருகிறது. 
நதி, நாடு, நகரத்தைப்‌ பற்றிய விசேடங்களைத்‌ தனித்தனி 
யே கூறுதல்‌ சமஸ்கிருத முறைப்படி பண்டைநூலாசிரியர்‌ 
வழக்கமின்மையால்‌, அங்ஙனமே சீவலமாறபாண்டியனாற்‌ 
நதி, நாடு, நகர மூன்றையுங்‌ கூறாது விடுத்துத்‌ தலம்‌, தீர்த்‌ 
தம்‌, மூர்த்திவிசேடங்களைச்‌ சருக்கந்தோறும்‌ வேண்டுமிட 
மெல்லாம்‌ விளங்கக்‌ கூறிவிடுத்தனர்‌. 

இனி, சீவலமாற பாண்டியனார்‌ காலமின்னதென ஒரு 
வாற்றானுந்‌ தெரிந்திலது. ஒரு நூலைப்பாடினோர்‌ அப்பாட்‌ 
டுடைத்தலைவன்முன்‌ அரங்கேற்றுதல்‌ மரபாமாதலின்‌ இந்நா 
லரங்கேற்றிடம்‌ சங்கரநாராயணர்‌ ஆலயமென்றே சொல்ல 
லாகும்‌ அதுபோல நூல்பாடியதற்குக்‌ காரணம்‌ நம்போ 
லியர்‌ உய்தலன்றி வேறொன்றும்‌ தெரிதலில்லை. புராண 


*இது: இக்காலத்துச்‌ சங்கரன்கோயில்‌ எனவும்‌, சங்கரநயி 
னார்‌ கோயிலெனவும்‌ வழங்கப்பெறுகின்றது. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


[2 VA ta 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


முழுவதும்‌ உய்த்துணருங்கால்‌ அரிய சொற்பொருட்‌ பிரயோ 
கங்களும்‌ விசேட விசேடியங்களும்‌ நிறைந்து கிடப்ப 
தோடு, பத்திரசம்பழுக்கச்‌ சுருங்கச்‌ சொல்லல்‌ விளங்கவைத்‌ 
தல்‌ முதலிய வனப்புகளும்‌ வாய்ந்திருக்கின்றன. 

இவ்வருமை பெருமைகளெல்லா நுண்ணுணர்வாலு 
ணர்ந்து சங்கரநாராயணர்‌ கோயிலுக்குத்‌ தருமகருத்தரா 
யிருக்கின்ற திருநெல்வேலியைச்‌ சார்ந்த வண்ணார்ப்பேட்டை 
யில்‌ வசிக்கும்‌ ஐக்கோர்ட்டுவக்கீல்‌ ஸ்ரீமான்‌ என்‌.ஏ.வி. 
சோமசுந்தரம்பிள்ளை யவர்கள்‌ கற்றாரன்றி மற்றாரும்‌ எளிதி 
லறியும்‌ பொருட்டு ஒவ்வொரு சருக்கத்தின்‌ முடிவிலுஞ்‌ 
சுருக்கவசன மெழுதிச்‌ சேர்த்து, இப்புராணத்தை யிரண்டாம்‌ 
பதிப்புச்‌ செய்துகொடுக்க வேண்டுமென்று பரோபகார 
தருமமாக என்‌ கனிட்டசகோதரர்‌ மதுரை வித்தியாபாநுப்‌ 
பத்திராதிபா மு. ரா. கந்தசாமிக்கவிராயருக்கு நிருபமெழு 
தி விடுத்ததுடன்‌ ஒரு அச்சுப்பதிப்புப்‌ புத்தகமுமனுப்பினார்‌ 
கள்‌. அவர்‌ தற்காலம்‌ வேறு லெளகீகப்‌ பிரவிருத்தியிலிருந்‌ 
தமையால்‌ என்னை யிவ்வேலையைச்‌ செய்துமுடிக்கும்படி 
கேட்டுக்கொண்டனர்‌. அதன்மேல்‌ அவ்வச்சுப்‌ பிரதியில்‌ 
எழுதுவோராலும்‌, பதிப்பித்தோராலும்‌ நேர்ந்த பிழைகளை 
என்னறிவிற்‌ கெட்டியமட்டுந்‌ திருத்தஞ்செய்து வைத்துக்‌ 
கொண்டு, சீவலமாறபண்டியனார்‌ செய்த *சுயம்புருவாகிய 
கையெழுத்துப்‌ பிரதியொன்று செந்தமிழ்‌ நிலையமாகிய திரு 
வாவடுதுறை யாதீனத்திலிருந்ததைச்‌ சீகாழி ஹைஸ்கூல்‌ 
தமிழ்ப்பண்டிதர்‌ ஸ்ரீ பொன்னோதுவா மூர்த்திகளால்‌ வாவ 
மைத்து, அதனோடு மொப்புமைநோக்கிச்‌ சருக்கந்தோறு 
முள்ள சரிதங்களைச்‌ சுருக்கவசனமாக எழுதியதுடன்‌ நதி 
நாடு நகரமாகிய மூன்று சருக்கங்களுங்‌ கற்பனையலங்காரங்‌ 
கள்‌ நிரம்பப்பெற்றிருத்தலால்‌ அவற்றிற்குமட்டும்‌ அரும்‌ 
பதவுரை யெழுதிச்சேர்த்து, மதுரை விவேகபாநு அச்சியந்திரச்‌ 
என்ட E 


ர்சுயம்பு - கலப்பின்மை. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சாலையிற்‌ பதிப்பித்துள்ளேன்‌ அறிவுடையோர்‌ அங்கீ 
கரிப்பாராக. 


"செயற்கரியசெய்வர்‌. பெரியர்‌" என்றதற்கேற்ப இங்‌ 
நனஞ்‌ செய்வித்த சிவநேசச்‌ செல்வராகிய ஸ்ரீமான்‌ சோம 
சுந்தரம்பிள்ளையவர்களைப்‌ போல மற்றைத்‌ தேவஸ்தான தரு 
மகர்த்தர்களும்‌ அவரவர்‌ பரிபாலனத்துக்குட்பட்ட தலபுரா 
ணங்களை இலைமறை காய்போல்‌ மறைந்துகிடவாமல்‌ வெள்‌ 
ளிடைமலைபோல விளங்குமாறு, தமிழ்சுருங்கிய இக்காலத்‌ 
துக்குத்தக்கபடி, எல்லாரு மொருவருதவியின்றித்‌ தாமே 
தெரிந்து கொள்ளச்‌ சுருக்க வசனங்களெழுதி அவ்வச்‌ சருக்‌ 
கங்களினிறுதியிற்‌ சேர்த்து ஆயிரக்கணக்காக அச்சிற்‌ பதிப்‌ 
பித்து வெளிப்படுத்தினால்‌ எல்லாருஞ்‌ சிவபத்தி முதிர்ச்சி 
யடைந்து வழிபாடுசெய்து இம்மை மறுமைப்‌ பயன்களைப்‌ 
பெறுவார்களென்பது திண்ணமாம்‌. 


சங்கரேசர்‌ திருவடி வாழ்க. 
இங்ஙனம்‌, 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்க நூற்பரிசோதகர்‌, 
மு.ரா. அருணாசலக்கவிராயர்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ÄR i lt 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உ 
சிவமயம்‌ 


மதுரை வித்தியாபாநுப்‌ பத்திராதிபர்‌ 
மு.ரா. கந்தசாமிக்கவிராயரியற்றிய 


சிறப்புப்பாயிரம்‌ 


பொன்னிம௰ மலையாளாம்‌ பூரணியும்‌ வெள்ளிவரைப்‌ 
புனிதர்‌ தாமு, மன்னுமலை தொறுமேவும்‌ வள்ளிமண வாள 
னுமுன்‌ மெளலிசூடி, நன்னார சாட்சிபுரி பொதியவரைத்‌ 
தென்னாட்டி னண்ணக்கூற, வுன்னவிரு செவிகேட்க வுடன 
ரிய பேறுமுழு துதவுந்‌ தானம்‌. 1. 


ஆயவர ராசைநகர்‌ மான்மியத்தை வடமொழியினமை 
வுக்‌ கேற்பத்‌, தூயதமிழ்‌ மொழிக்கவியாச்‌ சீவலமா றக்கோ 
மான்‌ சொன்னான்‌ முன்ன, நேயமுடன்‌ முத்துவ ரக்கவிமூ 
விருசருக்க நிகழ்த்தி யிந்நா, ளேயவைத்தா ஸித்தகுநான்‌ 
முதற்பதிப்பொன்‌ றச்செழுத்தி லியைந்த துண்டால்‌. 2. 


உண்டெனினுங்‌ கிடைப்பரிதா முதுநோக்கிப்‌ பலருமு 
ணர்ந்‌ துய்யு மன்பு, கொண்டனைய தலத்தரும கருத்தமுறை 
நடத்துரிமை குலவ வாய்ந்தோன்‌, கண்டனைய நயவசனா 


கரவாயன்‌ சிவநேயன்‌ கருத்துந்‌ தூய, னெண்டிசையும்‌ புகழ்‌ 
சோம சுந்தரமான்‌ மீட்டுமச்சி லிடுதற்‌ குன்னி. 3. 


மாமதுரைத்‌ தமிழ்ச்சங்க நூற்பரிசோ தனையுஞற்றி 
மன்னுமென்முன்‌, னாமமலி தருமருணா சலக்கவிஞற்‌ கொண்‌ 
டுகற்பார்‌ நலிவு தீர்ப்பா, னேமமுற வரும்பதங்கட்‌ கியல்பொ 
ருளுஞ்‌ சருக்கங்க ளீற்றி னங்கங்‌, காமரிய கதைச்சுருக்க 
வசனமுநன்‌ கெழுதுவித்தொன்‌ றாகச்‌ சேர்த்தே. 4, 


எழுதாத வெழுத்தினிலீ ராயிரம்புத்‌ தகமாக்கி யெவர்க்கு 
மிந்தே, தொழுதாரும்‌ புகழ்தரும கருத்தாவா முறை 
நன்கு தோன்றச்‌ செய்தான்‌, பழுதாகா திவ்வகைநூல்‌ விளக்குவித்த 
லாற்சமயம்‌ பல்கு மாற்றன்‌, முழுதாய்நது புரி 
சோம சுந்தரவேள்‌ போறிவின்‌ முதிர்ச்சி நன்றே. 5. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ae 
A பசை 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


FHS அட்டவணை 


நம்பர்‌ சருக்கப்பெயர்‌ பக்கம்‌ 
1. காப்பு a 1 
2. பாயிரம்‌ 2 
3. திருநதிச்சருக்கம்‌ 7 
4. திருநாட்டுச்சருக்கம்‌ [4 
5. திருநகரச்சருக்கம்‌ 28 
6. புராணவரலாறு 54 
7. தலவிசேடச்சருக்கம்‌ 56 
8. தீர்த்தவிசேடச்சருக்கம்‌ 64 
9. மூர்த்திவிசேடச்சருக்கம்‌ 70 
10. சங்கரநாராயணரானசருக்கம்‌ 79 
1. உக்கிரன்‌ வழிபடுசருக்கம்‌ 96 
12. தக்கணை தவம்புரிசருக்கம்‌ 105 


13. வீரசேனன்‌ பிணிதீர்ந்தசருக்கம்‌ 111 
14. சயந்தன்‌ வினைதீர்த்தசருக்கம்‌ 126 
15. கானவன்‌ வீடுபெற்றசருக்கம்‌ 130. 
16. கன்மாடச்சருக்கம்‌ 132 


டு 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy , 


உ 
கணபதிது&௭ 


அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி 


கோயிற்புராணம்‌ 


காப்பு 
விநாயகர்‌ 


பைநாகந்‌ தொழுதேத்தப்‌ பானிறமெல்‌ லரும்பவிழ்ந்து 
பைந்தே னூற்றும்‌, புன்னாக வனத்துறையும்‌ புராதனன்‌ 
றொன்‌ னூல்வேட்கை புரிந்து கூற, மைநாகத்‌ துடன்பிறந்த 
மலை மடந்தை திருவயிறு வாய்ப்ப வந்த, கைநாகப்‌ பசுங்‌ 
குழவி காமருசே வடிக்கமலங்‌ கருது வாமே. 1. 


*மும்மைப்‌ புவன முழுதீன்ற முதல்வி யோடும்‌ விடைப்‌ 
பாக, னம்ம தருக முத்தமென வணைப்ப வாங்கே சிறித 
கன்று, தம்மின்‌ முத்தங்‌ கொளநோக்கிச்‌ சற்றே நகைக்கும்‌. 


(அரும்பதவுரை) 1. பை - படம்‌, அவிழ்ந்து - விரிந்து, 
புன்னாகம்‌ - புன்னைமரம்‌. புராதனன்‌ - அநாதியேயுள்ள சிவபிரான்‌. 
தொன்னூல்‌ - பண்டைநூல்‌ விதிப்படி. வேட்கை - புணர்ச்சியை. 
புரிந்து - விரும்பி. கூற (ஒரு புத்திரனைப்‌ பெற வேண்டுமென்று! 
சொல்ல. மைந்நாகம்‌ - மைந்நாகமலை . மலை - இமயமலை. மந்‌ 
தை (அம்மலையிலவரித்த) பார்வதி. வயிறுவாய்ப்பு - கருப்பங்‌ 
கொள்ள. வந்த (அக்கருப்பத்தினின்று தோன்றிய. கைநாகம்‌ 
யானை காமரு - அழகிய. 


* அவ்வடையாளமிட்ட பாடல்களும்‌ சருக்கங்களும்‌ ஊற்று 
மலைச்சமஸ்தானவித்துவான்‌ புளியங்குடி முத்துவீரக்கவிராயாற்‌ 
பிற்காலத்துப்‌ பாடிச்சேர்க்கப்பெற்றவை. 

1 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வேழமுகன்‌, செம்மை முளரித்‌ திருத்தாளெஞ்‌ சென்னி 
மிசையிற்‌ புன்வாமே. 2. 


*காராசை வலமாவென்‌ றிசைக்குமெழிற்‌ கருங்கூந்தற்‌ 
கனத்து விம்மி வாராசை யுடன்மருவு வளர்தனக்கோமதி 
மலைக்கு. வேந்தாய்‌ மன்னும்‌, பேராசை மலைமகள்சேர்‌ . சிவ 
சங்க ரேசர்புகழ்‌ பேசச்‌ செல்வச்‌, சீராசைத்‌ திருநகர்வாழ்‌ 
சிந்துரமா முகன்றிருத்தாள்‌ சென்னி "சேர்ப்பாம்‌. } 
பாயிரம்‌ 
கடவுள்‌ வணக்கம்‌ 
சங்கரலிங்கம்‌ 

நீர்கொண்ட செழுஞ்சடைமேனிலவுமிழ்வெண்‌ பிறை 
வயங்க நெடுவான்‌ பூத்த, வேர்கொண்ட தாரகையி னிடை 
யிடையே தவளமுகை Worm தோன்றுங்‌, கார்கொண்ட 
புன்னைவனங்‌ காமுற்று வாழ்கருணைக்‌ கடலை மல்லற்‌, சீர்‌ 
கொண்ட சீராசைத்‌ திருநகர்வாழ்‌ சிவக்கொழுந்தைச்‌ சிந்தை 
செய்வாம்‌. 9.4! 

ஆவுடையம்மை 

வேறு 


நாவினிற்‌ பரவிப்‌ பல்கா னைனகமழ்‌ நறுந்தண்‌ போது 
தூவிவீழ்ந்‌ திறைஞ்சு நாகச்‌ சூட்டொளிர்‌ மணியின்‌ சோதி. 
E t எ aa 
2, மும்மை - மூன்று, விடைப்பாகன்‌ - இடபவானத்தை 
யூர்கின்ற சிவபிரான்‌, அம்ம - அசை, தம்மின்‌ - தங்களுக்குள்‌ 
முத்தங்கொள்‌ - முத்திக்கொள்ள, நகைக்கும்‌ - சிரிக்கும்‌. 
3. காரர்‌ - மேகமா, சைவலமா - பாசிக்கொத்தா, பேர்‌ - பெரிய, 
ஆசைமலை - பொன்னிறமலை, இமயமலை, வாராசைநகர்‌ - 
புன்னவனமாகிய தலம்‌. சிந்துரம்‌ - யானை. 
4. நிலவு உமிழ்‌ - கிரணத்தை வீசுகின்ற, வயங்க - விளங்க 
ஏர்‌ - அழகு, தாரகை - நக்ஷத்திங்கள்‌, தவளமுகை - வெள்ளிய 
அரும்புகள்‌, கார்‌ - கருநிறம்‌, மல்லல்‌ - வளம்‌. 
t 2 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
பாயிரம்‌ 

மேவலாற்‌ பஞ்சி யூட்டி விளங்கிய வண்ணங்‌ காட்டு 

மாவுடை மாது செம்பொ னடித்துணே சென்னி வைப்பாம்‌. 5. 
விநாயகர்‌ 


ஒருமுலை சுரந்த தீம்பா லுண்புழி மழலைத்‌ தீஞ்சொன்‌ 

முருகனுக்‌ கென்றே யீன்ற முதல்விவைத்‌ திருந்த மற்றைத்‌ 
திருமுலை வருடு வான்போற்றிரள்புழைக்‌ கரத்தாலுண்ணும்‌ 
வரிநுதற்‌ களிற்றின்‌ செந்தா மரையடி வணங்குவாமே. 6. 


சுப்பிரமணியர்‌ 
மாமுத றடிந்த வொள்வேல்‌ வலத்தனா யிருந்துங்‌ கோடி 
காமர்வண்‌ டுழலுங்‌ கூந்தற்‌ கதிர்முலை வள்ளி மைக்கட்‌ 
டாமவேல்‌ புரளுந்தோறுந்‌ தனதுளங்‌ குழையுஞ்‌ செவ்வே 
டேமரு கமல மன்ன சேவடி சென்னி வைப்பாம்‌ 7. 
திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌ 


இழிதொழிலமணரென்னுபிருள்கெடுத்திமையோர்போற்றப்‌ 
பழுதற நின்ற தொல்லைப்‌ பரம்பொருள்‌ விளங்கச்‌ செய்த 


5, நனை - விரியும்‌ பருவமுள்ள அரும்பும்‌, நறும்‌ - நல்ல, தண்‌ - 
குளிர்ச்சி, போது - மலரும்‌, நாகம்‌ - பாம்பு, சூட்டு - உச்சியில்‌, 
ஒளிர்மணியின்‌ சோதி - பிரகாசிக்கின்ற இரத்நங்களின்‌ காந்தி. 
பஞ்சி - செம்பஞ்சுக்குழம்பு. 

6. சுரந்த - பெருகிய, உண்புழி - உண்ணுமிடத்து, வரு 
டுவான்‌ - தடவுதல்‌, (வான்‌ - தொழிற்பெயர்‌ விகுதி) புழைக்கர 
த்தால்‌ - துவாரம்‌ பொருந்திய துதிக்கையினால்‌. வரி = இரேகை. 
(குழந்தைகள்‌ பாலருந்தும்போது மற்றொரு தனத்தைக்‌ கையிற்பி 
சைதல்‌ வழக்கிற்காண்க? 

7. மாமுதல்‌ - (சூரபன்மனாகிய) மாமரத்தின்‌ தூர்‌. ஒள்‌ - ஒளி. 
வலத்தன்‌ - வெற்றியுடையவன்‌. காமர்‌ - அழகு. கதிர்‌ - 
பிரகாசம்‌. கண்தாமவேல்‌ - கண்ணாகிய கூரியவேல்‌, தெம்‌ - தேன்‌ 
மரு - வாசனை 


3 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பொழிகதி ரிரவி தன்னிற்‌ பொழில்புனை புகலி வாழும்‌ 
வழிமதுக்‌ கமலப்‌ பைந்தார்‌ வள்ளலை வணங்கல்‌ செய்வாம்‌. 8. 


திருநாவுக்கரசு நாயனார்‌ 
Cum 


கரைபொரு திரங்கு .விரிதிரைக்‌ கடலிற்‌ கட்டின ரிட்‌ 
டகற்‌ நிரளே, பரிவுறு புண¥ையா வதனில்வீற்‌ Hobs பழுத்‌ 
தபாண்‌ மிழற்றுவண்‌ டினமார்‌, முருகவி ழிதழித்‌ தொடை 
சடை முடித்த முதல்வனை வழுத்திய கோமான்‌, மருவுயிர்த்‌ 
தினிய முருகுகொப்‌ பளிக்கு மலரடி வணங்குதல்‌ செய்வாம்‌. 9. 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌ 
வேறு 


ஏனமாய்‌ மாயோன்‌ வேலை யிருநிலங்‌ கீண்டுங்‌ காணாத்‌ 

தேனவீழ்‌ கமல மன்ன சேவடி படியிற்‌ றோய 

நானவார்‌ குழவி பங்கின தனைத்‌ தூது விட்ட 

வானுலாம்‌ பொழில்சூழ்‌ நாவன்‌ மன்னனை வணங்கல்‌ செய்வாம்‌. 70. 
8. A பழம்பொருள்‌ - அநாதியாகிய சிவபிரானை 
விளங்க - தெளிய. கதிர்பொழி -. கிரணத்தைச்‌ சொரிகின்ற. 
இரவியின்‌ - சூரியனைப்போலும்‌. புகலி - சீகாழி. வள்ளல்‌ - 
திருஞானசம்மந்தமூர்த்தி நாயனார்‌. 

9. பொருது - மோதி, இரங்கு - முழங்குகின்ற, கட்டி 
னர்‌ - கட்டினவராகி, திரள்கல்லே - திரண்ட கல்லே. பரிவு - 
அன்பு. புணே - தெப்பம்‌, தோணி. பழுத்த - முதிர்ந்த, முரு 
கு - வாசனை. அவிழ்‌ - விரிந்த, மரு - வாசனை. உயிர்த்து - 
தந்து, முருகு - தேன்‌. 

10. ஏனம்‌ - பன்றி, வேலை - சமுத்திரஞ்சூம்ந்த, இரு - 


பெரிய, கீண்டும்‌ - கிழித்தும்‌. படியில்‌ - பூமியில்‌, தோய - பட 
நானம்‌ - கஸ்தூரி, நாவல்‌ - திருநாவலூர்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


பாயிரம்‌ 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 
வேறு 


கள்ள யின்று களிக்கும்‌ வரிச்சிறைப்‌ 

புள்ள லம்பு பொழில்புனை வாதவூர்‌ 

வள்ளன்‌ மானரிக்க வாசகன்‌ சேவடி 

யுள்ள மன்புற்‌ றுருக வணங்குவாம்‌. 1. 


அகோரசிவாசாரியர்‌ 


பாயு மால்விடைப்‌ பாக னவிற்றிய 

தூய வாகம நூற்றுறை போய்மறை 

யாயுங்‌ கேள்வி யகோர சிவனடிச்‌ 

சேய தாமரை சென்னியிற்‌ சூட்டுவாம்‌. 12. 


அவையடக்கம்‌ 
வேறு 


கடகரி யுரித்த கடவுண்மான்‌ மியத்தைக்‌ கவின்பெறு 
பாடைகட்‌ கனையாம்‌, வடமொழி தன்னிற்‌ பவுடியோத்தர 
மா புராணத்தின்‌ வகுத்ததை யறிவின்‌, மடமையேன்‌ றமி 
ழாற்‌ சொல்லுத றெய்வ மாநதிக்‌ கெதிர்சிறு வாய்க்கா 
லிடைவரு புனலொப்‌ பென்னினும்‌ பெரியோ ரிகழ்ந்திடா 
ரீசன்கா தையினால்‌. 13. 
டட டம ட ப பப பபப பபபப|। 
11, அயின்று - உண்டு. வரி - கீற்று, புள்‌ - வண்டு, புனை - 
அலங்கரிக்கின்ற. 

12. மால்விடை - விஷ்ணுவாகிய இடபவாகனம்‌, நவிற்‌ 
றிய - சொல்லிய, நூற்றுறை - நூல்வழி, போய்‌ - சென்று, கேள்வி 
- கல்வி, சேய - சிவந்த. 

73. கடகரி - மதயானை , கவின்‌ - அழகு, வகுத்ததை - பிரித்துச்‌ 
சொல்லியிருப்பதை, மடமையேன்‌ - இளமைப்பருவத்தை 
யுடையயான்‌, (சிறியேனென்றபடி) E 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


நூலாசிரியர்‌ 
வேறு 


எட்டிணர்சேர்‌ புன்னை வனத்‌ தீர்ஞ்சடைவா னவன்றொன்‌ 
னூலெழுதா வேத, நாட்டுபரர்‌ சரன்சால நவின்றபடி செந்‌ 
தமிழா னயந்து சொன்னான்‌, கோட்டுவரிச்‌ சிலைகுனித்துக்‌ 
கோளுழுவை துரந்திமையக்‌ குன்றி னேற்றிக்‌ தீட்டுசெழுங்‌ 
கயலுயர்ந்த சீவலபூ பாலனியற்‌ செழியர்‌ கோவே. 14. 


14. எட்டுஇணர்‌ - இதழ்களுடைய பூங்கொத்து, ஈர்ஞ்சடை - 
குளிர்ந்தசடை, எழுதாவேதம்‌ - ஆரியவேதம்‌, சால - மிக நயந்து - 
விரும்பி, கோட்டுவரிச்சிலை வளைவாகிய வரிந்து கட்டியவில்‌ 
குனித்து - வளைத்து, கோள்‌ - வலிமை. உழுவை - (சோழராசனுடைய) 
புலிக்கொடியை. துரந்து - (காட்டில்‌) விரட்டி, தீட்டு - எழுதுகின்ற, 
உயர்ந்த - மீனக்கொடியை யுயர்த்திவைத்த சீவலபூபாலன்‌ - 
சீவலமாறனென்னும்‌. இயல்‌ - தமிழையுடைய, செழியர்கோ 7; பாண்டிய 
அரசர்க்குள்‌ தலைவன்‌. அட்‌ 


பாயிரம்‌ முற்றிற்று. 


CC-0. In Public.Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


MAKK astma 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


முதலாவது 
திருநதிச்சருக்கம்‌ 


சங்க பத்மாசெய்‌ தவத்தினுக்‌ கரனரி தானு 

மெங்கு மொன்றெனத்‌ திருவுருக்‌ கொண்டரு ளிமைய 

மங்கை யாவுடை மணாளர்தம்‌ பெயரினை மருவிப்‌ 

பொங்கி யேயெழுங்‌ கூழையாற்‌ றணியினைப்‌ புகல்வாம்‌ 1. 


மூக்கு ணத்தினின்‌ முதற்குண நிறத்தின்வான்‌ முந்நீர்‌ 

புக்கு நீரருந்‌ திக்கடைக்‌ குணமெனப்‌ புகல்சூ 

றொக்கு மற்றிடைக்‌ குணநிற மின்னொளி தோன்றத்‌ 

திக்கு மம்பர மும்பரந்‌ தெழுந்தது திகழ்ந்தே. 2. 


அறுகு மம்புலி யாமையோ டணிமுடிக்‌ கணிந்து 

செறிமு னிக்குழாஞ்‌ சூழ்தலாற்‌ சிவன்வடி வென்ன 

மறுவில்‌ சிந்தைமா யோகர்வாழ்‌ வாழைமா மலைமே 

னறும ணத்தரு வடவியின்‌ மேகநண்‌ ணினதே. 3. 
TEL A ப ட ட ட டட டடம 
1. சங்கபத்மர்‌ - சங்கன்‌ பதுமனென்னும்‌ நாகராஜாக்கள்‌. மணா 
ளர்‌ - நாயகரது. கூழைப்பெயரினை - கூழையென்னும்‌ நாமத்தை, 
ஆற்று அணி - நதியினழகை. 


2. முதற்குண நிறமாவது - வெண்மை, வான்‌ - மேகம்‌, 
முந்நீர்‌ - கடல்‌, கடைக்குணமென - தாமதகுணமென்று சொல்ல, 
சூல்‌ தொக்கு - கருக்கூடி, கருநிறங்கொண்டு, இடைக்குணம்‌ - 
இராசதகுணத்தின்‌ நிறம்‌ (போல) மின்னொளி - மின்னலின்‌ பிரகாசம்‌ 
அம்பரமும்‌ - ஆகாயத்தினும்‌, திகழ்ந்து - விளங்கி. 


3. இறுகும்‌ - சிங்கமும்‌, (அறுகம்புல்லும்‌) அம்புலி - அழகிய 
புலி (சந்திரன்‌) ஆமையோடு - ஆகிய அழகுடன்‌. (ஆமையின்‌ 
ஓடு) அணி - அழகிய. முடிக்கு - தலையில்‌, செறி - நெருங்கிய. 
முனி - யானைக்கன்று. (இருடி? குழாம்‌ - கூட்டம்‌ - மா - பெரிய, 
யோகர்‌ - யோகிகள்‌. நறு - நல்ல. அடவி - சோலை. 

7 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


காழு றுங்கருஞ்‌ சூல்கனத்‌ தார்கனை குரலிட்‌ 

டேழ்த லத்திற்கீ முறும்பணி யுட்கமின்‌ னெறிந்து 

சூழும்‌ வானமீன்‌ றனித்தனி சுதிர்விடுந்‌ தொகைபோல்‌ 

வீழும்‌ வெண்ணிறத்‌ தாரைகள்‌ விரைந்துபெய்‌ ததுவே. 4. 
குன்றின்‌ மீதுபெய்‌ குளிர்மழைத்‌ தாரைக ளரனுக்‌ 

கொன்று மன்புடைத்‌ தொண்டர்போ லொருவழிக்‌ கொண்டு 
பின்றை யவ்வர னருளெனப்‌ பெருகிமே லுயர்ந்து 

சென்று கூழையா றெனுந்திருப்‌ பெயர்சிறந்‌ தனவே. 1 
திகிரி வெஞ்சிலை தாங்கியே செவ்விய மானு 

மகல மீதுற வரவமேற்‌ கொண்டுறு தலினான்‌ 

மிகும ரக்கரை யெறிதலான்‌ மேதினி புரக்கு 

முகிலை யொத்தது முழங்கிய மூரிநீர்ப்‌ பெருக்கே. 6. 
அலரெ டுத்துவண்‌ டணிகொடு மரங்கையி லமையக்‌ 

கலக மாதரை மருவியே காவினே றுதலா. Be 


4. காழுறும்‌ - முதிர்ச்சிபொருந்தும்‌, கனத்து - மிகுத்து, 
ஆர்‌ - நிறைகின்ற. கனை குரலிட்டு - மிகமுழங்கி. ஏழ்தலம்‌ - 
ஏழுலகம்‌. பணி - ஆதிசேடன்‌. உட்க - வருந்த, மின்னெறிந்து - 
மின்னலை வீசி, வானமின்‌ - நக்ஷத்திரங்கள்‌, விடும்‌ கதிர்த்‌ 
தொகை - விடப்பட்ட கிரணக்கூட்டங்கள்‌. 


5. ஒன்றும்‌ - பொருந்தும்‌. பின்றை - பின்னர்‌, திருப்‌ 
பெயர்‌ - விசேடப்‌ பெயரால்‌, சிறந்தன - சிறப்புற்று விளங்கின. 


6. திகிரி - மூங்கில்‌. (சக்கரம்‌) வெஞ்சிலை - விருப்பத்தை 
யுடைய ஒலி. (கொடியவில்‌) செவ்வியமான்‌ - சிவந்தமான்கள்‌. 
(சிவந்த இலக்குமி) அகலமீது உற - விசாலமாக மேலேபொருந்த. 
(மார்பின்‌ மேலே பொருந்த) அரவமேற்கொண்டு - பாம்புகளை மேலே 
கொண்டு (ஆதிசேடனாகிய பாம்பின்‌ மேலிருந்து) 
மிகுமரக்கரையெறிதல்‌ - மிகுந்த மரங்களுடைய கரைகளை யளித்தல்‌. 
(மிகுந்த ராக்ஷதர்களைக்‌ கெடுத்தல்‌) முகிலை - முகில்போன்ற 
விஷ்ணுவை, மூரி - பெரிய. பெருக்கு - வெள்ளம்‌. 

8 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநதிச்சருக்கம்‌ 


னுலக மியாவையு மமைத்தருள்‌ வயிற்றினா.னுதவும்‌ 
தலைமை யாமத னாமெனத்‌ தழைத்தது நீத்தம்‌ 7. 


உந்தி பூத்தலாற்‌ கமண்டலத்‌ துறுகையா லெகின 

முந்தி யேறலா னாற்றலை முகமுறு வதனா 

லிந்து சேர்சடை பிறைவனா ரொருதலை யிற்ற 

கந்த நாண்மல ரயன்றனைக்‌ கடுத்தது கனைநீர்‌ 8. 


வேலெ டுத்துவிண்‌ டுவைப்பிளந்‌ துருவிமேற்‌ கோலஞ்‌ 

சால வேங்கையின்‌ சட்டகங்‌ கொண்டுறுந்‌ தரத்தாற்‌ 

பால லோசனத்‌ தான்றரு கோழியம்‌ பதாகை 

நீல மாமயின்‌ முருகனை நிகர்க்குநீர்‌ வெள்ளம்‌. 9. 
eee பட படட ட ம டட ட ட ட டட டட 


7. அலர்‌ - நீர்‌ (பூ) வண்டுஅணி - சங்குகளின்‌ வரிசை. 
(வண்டாகிய நாணிலே தொடுக்கின்ற) கொடுமரம்கையில்‌ அமைய 
- கொடியமரங்கள்‌ (தன்‌) இடத்தில்‌ பொருந்த. (கரும்பாகிய 
வில்கையினிடத்தடங்க) கலகமாதரை - கல்லிடம்‌ பெரியதரை. 
(போரையுடைய பெண்களை) காலின்‌ ஏறுதல்‌ - வாய்க்கால்களிற்‌ 
சென்று பாய்தல்‌. (தென்றற்காற்றின்‌ மேலேறுதல்‌) தலைமை - 
முதன்மை. மதன்‌ - மன்மதன்‌, நீத்தம்‌ - வெள்ளம்‌. 


8, உந்திபூத்தல்‌ - நீர்ச்சுழிகளைத்‌ தோற்றுதல்‌ (விஷ்ணுவினு 
டைய உந்தியந்தாமரையிற்‌ பிறத்தலால்‌) கமண்டலத்துறு கையால்‌ - 
(கம்‌ - மேகம்‌) மேகமண்டலத்தைப்‌ பொருந்துதலினால்‌ (சலபாத்தி 
ரத்தைப்‌ பொருந்தியகையினால்‌ எகினமுந்தியேறலானாற்றலைமுகம்‌ - 
புளி மாமரங்களை. (உந்தி) செலுத்தி மேலேறிச்‌ செல்லுதலினால்‌. 
(நால்தலை) நான்குதலையுடைய முகம்‌. (அன்னவாகனத்தை) (முந்தி) 
முற்பட்டு ஏறுதலான்‌. ஆற்றல்‌ ஐ முகம்‌ - வலிமையும்‌ அழகும்‌ 
முகத்தில்‌, கந்தம்‌ - வாசனை. கடுத்தது - ஒத்தது. கனைநீர்‌ = 
முழக்கத்தையுடைய வெள்ளம்‌. 

9. வேல்‌ - வேல்மரங்களை (வேலாயுதத்தை) விண்டு = மூங்கில்‌ 
(கிரவுஞ்சமலை) உருவி - சென்று. மேற்கோலஞ்சாலவேங்கையின்‌ 
சட்டகம்‌ - மேலாகிய கமுகம்ரம்‌ கூட்டமாகிய புலிகளின்‌ உடல்‌. 
(மேன்மையாகிய அழகுமிக வேங்கை மரத்தின்‌ உருவம்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


அருவி யாரமு மடர்சினை யாரமும்‌ வரையின்‌ 

மருவு காஞ்சன மலர்த்துணர்க்‌ காஞ்சனம்‌ வாரித்‌ 

தருவ ரம்பையுந்‌ தடமலை வாம்பையுந்‌ தள்ளிப்‌ 

பெருநெ டுந்திரைப்‌ பரப்பொடு பெயர்ந்தது வெள்ளம்‌ 10. 


பருங்கை யத்தியும்‌ படரிலை யத்தியும்‌ பணைத்து 

நெருக்கு கோடா நெடியவாற்‌ கோடரநீலக்‌ 

கருங்க ணாகமுங்‌ கடிமலர்‌ நாகமுங்‌ கடிந்து 

சுரும்ப ரார்த்தெழ வெழுந்தது தூயநீர்‌ வெள்ளம்‌ 1. 


வேறு 


கானவர்‌ சிற்றில்‌ புக்குக்‌ கிழங்ககழ்‌. கருவி கூடை 

தானமாக்‌ கோடு பாயற்‌ சருமம்வெஞ்‌ சிலையுஞ்‌ சாடித்‌ 

தேனொடு தினையும்‌ வாரிச்‌ சிறார்நனி வெருவ வார்த்து 
நானமுங்‌ கமழச்‌ சென்று பாலையை நண்ணிற்‌ றன்றே 12. 


தரம்‌ - தகுதி, பாலலோசனம்‌ - நெற்றிக்கண்‌. பதாகை - கோடி. 


10. ஆரமும்‌ - முத்துக்களும்‌, அடர்சினை - நெருங்கியகிளைகளுடைய, 
ஆரமும்‌ - சந்தனமரங்களும்‌. உரையின்மருவு - மலையிற்‌ பொருந்திய 
- காஞ்சனம்‌ - பொன்‌. மலர்த்துணர்‌ - பூங்கொத்துக்களையுடைய 
காஞ்சனம்‌ - புன்கமரம்‌. வாரி - அள்ளி. தருஅரம்பை மரமாகிய 
வாழை. தடமலை - தடாகங்கள்‌ பொருகின்ற. வரம்பு - கரை. தள்ளி 
- சாய்த்து, திரைப்பரப்பு - அலைகளின்‌ விரிவு. 


11. பருங்கை ஆத்தி - பெரிய துதிக்கையுடைய யானை. அத்தி - 
அத்திமரம்‌. பணைத்து - பருத்து. கோடரம்‌ - சோலை. கோடரம்‌ - 
குரங்கு. நாகம்‌ - பாம்பு. கடி - மணம்‌ நாகம்‌ - புன்னைமரம்‌. கடிந்து 
- அழித்து. சுரும்பர்‌ - உண்டு. 


12. கானவர்‌ - குறிஞ்சிநிலமாக்கள்‌. சிற்றில்‌ - சிறுகுடில்‌, 
அகழ்‌ - தோண்டுகின்ற. கருவி - மண்வெட்டிமுதலியன. தானமா 
- மதத்தையுடைய யானை, கோடு - கொம்பு. பாயற்சருமம்‌ படுக்‌ 
கையாகியதோல்‌, சிலை - வில்‌ - சாடி, மோதி. சிறுவர்‌ -பிள்ளை 
கள்‌ நனிவெருவ - மிகப்பயப்பட, நானம்‌ - கஸ்தூரி. (வெள்ளம்‌). 

10 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநதிச்சருக்கம்‌ 
எயினரா றலையிற்கொண்ட பொருளெலா மள்ளி யெற்றி 
மயினிக ரெயிற்றி மாதர்‌ மறத்தியர்‌ விழியை யன்ன i 4 
வயின்முதற்‌ படையும்‌ வெம்போர்த்‌ துடியுமீர்த்‌ தடர்சூல்‌ கொண்ட 
புயனிறத்‌ திருமால்‌ காக்கும்‌ புறவம்வந்‌ தடைந்த தன்றே 13. 


மூவினந்‌ தனைப்பு ரக்கு மண்டரை முடுக்கிக்‌ கையின்‌ 

மேவிய தடியும்‌ வாயி னூதும்வேய்ங்‌ குழலும்‌ வீழ்த்துக்‌ 
கோவிய ருறிப்பால்‌ வெண்ணெய்‌ தமிரெலாங்‌ கொள்ளை கொண்டு 
காவிரி பண்ணை சூழந்த மருதத்திற்‌ கலந்த தன்றே. 14. 


ஐவகை நிலனு நன்னீர்‌ மகடனக்‌ கனையானாலுஞ்‌ as 
செய்வகை யறிந்து போற்றுஞ்‌ செவிலியா மருதத்‌ துற்றுத்‌ 
துய்யமுக்‌ கனியு நெல்லுங்‌ கொண்டுதன்‌ றுணைவ ரிற்சொஃ 
றையல ரென்ன நீத்த நெய்தலிற்‌ சார்ந்த தன்றே. 15. 


குறிஞ்சியிற்‌ பொருளை யெல்லாம்‌ பாலையிற்‌ கொண்டங்‌ குய்த்து 
மறஞ்செறி பாலையுள்ள பொருளைவன்‌ புறவத்‌ தாக்கிச்‌ 


13. எயினர்‌ - பாலைநிலமாக்கள்‌. ஆறலையில்‌ £ வழிப்பறியில்‌, 
ஏற்றி - வீசி. எயிற்றிமாதர்‌ மறத்தியர்‌ - பாலைநிலப்பெண்கள்‌ (இரு 
பெயரொட்டு) அயில்‌ - வேல்‌. படை - ஆயுதங்கள, துடி - குறிஞ்‌ 
சிப்பறை. ஈர்த்து - இழுத்துக்கொண்டு. அடா - நெருங்கிய 
புயல்‌ - மேகம்‌. புறவம்‌ - முல்லைநிலம்‌. 


14. மூவினம்‌ - பசு, எருமை, ஆடு. புரக்கும்‌ 3 காக்கும்‌, 
அண்டர்‌ -இடையர்‌. முடுக்கி - தூத்தி, தடி - தண்டு. வேய்ங்‌ 
குழல்‌ - மூங்கிற்குழல்‌. வீழ்த்து - தள்ளி. கோவியர்‌ - இடைச்‌ 
சியர்‌. கா - சோலை. பண்ணை - வயல்‌. மருதம்‌ - மருதநிலம்‌. 


w - க்சி, பாலை, முல்லை. மருதம்‌, நெய்‌ 
75. ஐவகைநிலன்‌ குறிஞ்ச ட ட 
தல்‌ என்று நிலங்கள்‌. நீர்மகள்‌ - நதியாகியபெண்‌. போற்றும்‌ 
ஆதரிக்கும்‌. செவிலி - செவிலித்தாய்‌. - துய்ய - பரிசுத்தமுடைய 
(தூய்‌ என்பது முதல்‌ குறுகித்துய்‌ என்றாய்‌ பெயரெச்சவிகுதியியேற்‌ 
றது.) துணைவரில்‌ - நாயகரிடத்துக்கு. நீத்தம்‌ - வெள்ளம்‌. x 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


செறிந்திடும்‌ புறவத்‌ துள்ள பொருள்செழு மருதத்‌ தாக்கி 
நிறங்கிளர்‌ மருதத்துள்ள நெய்தலிற்‌ புகுத்து மாதோ. 16. 


வேறு 


நாற்றி சைப்பெரும்‌ பொருளைநாற்‌ புருடர்நல்‌ கிடினுங்‌ 

கோற்றொ டிக்கரச்‌ சூழையர்‌ குணமற்றோர்‌ புருடர்க்‌ 

கேற்ற வின்பம தளித்தவர்‌ பொருள்கொள வேகுந்‌ 

தோற்ற மாமெனத்‌ தொடுசுடற்‌ புகுந்தது வெள்ளம்‌. 17. 
நால்வ கைப்பெருஞ்‌ சேனைகள்‌ சமர்க்கள நண்ணிக்‌ 

கால்பெ யர்த்திடி னொன்றுவே றொன்றுடன்‌ கலத்தல்‌ 

போல்வ ரைத்திணைப்‌ பொருள்முதற்‌ பொருளெலா மயக்கி 

நீல வார்கலி கலந்தது நிறைந்தநீர்‌ வெள்ளம்‌. 18. 


மலையி னாரமும்‌ புறவினற்‌ றளவமும்‌ வனைந்திட்‌ 

டலையின்‌ மேல்வரு நுரைத்துகில்‌ விரித்துடுத்‌ தம்பொற்‌ 

சிலை னார்சங்க ரேசர்தென்‌ னாரிய நாட்டுத்‌ 

தலைமை யாநதி தலைவனாங்‌ கடறழு வியதே. : 19. 

வெ டட t tulest Su eee ees 

16. கொண்டு - கொண்டுபோய்‌. அங்குஉய்த்து - அவ்வி 

டத்துச்சொரிந்து. மறம்‌ - வன்மை. செறி - நெருங்கிய. ஆக்கி - 

சேர்த்து (தாற்பரியம்‌) நிறம்‌ - ஒளி. கிளர்‌ - விளங்குகின்ற உள்ள 

- உடைய பொருள்களை. புகுத்தும்‌ - புகச்செய்யும்‌ (வெள்ளம்‌), 

17. நாற்புருடர்‌ - நானிலத்து ஆடவர்‌. கோல்‌ - வளைந்த தொடி - 

வளையல்‌. சூழையர்‌ - பாத்தையர்‌. மற்றோர்‌ - வேறொரு ஏற்ற - தக்க. 

அளித்து - கொடுத்து. ஏகும்‌ தோற்றம்‌ - செல்லுங்காட்சி. 

18. நால்வகை - ரதகசதுரகபதாதிகள்‌ (பதாதி - காலாள்‌) 

சேனை 7 படை, சமாக்களம்‌ - யுத்தகளம்‌. கால்பெயர்த்திடின்‌ - 

நடக்குங்கால்‌. வரைத்திணே - குறிஞ்சிநிலம்‌. மயக்கி - கலக்கச்‌ 

செய்து, நீலம்‌ - கருநிறம்‌, ஆர்கலி - கடல்‌. 

19. ஆரம்‌ - சந்தனம்‌. புறவின்‌ - முல்லைநிலத்துள்ள, தளவம்‌ - 

முல்லைமலர்‌. நுரைத்துகில்‌ - நுறையாகிய சேலை. பொற்சிலையி - 
12 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநாட்டுச்சருக்கம்‌ 
மனைவி நாயகன்‌ மலரணை நெருங்கிட மகிழ்ந்து 
தனது கைகளை நீட்டியே தழுவிக்கொள்‌ வதுபோற்‌ 
கனைக டற்றிரைக்‌ கரங்களாற்‌ கமலமென்‌ முகையாம்‌ 
புனைத னத்தினைப்‌ பொருந்திடத்‌ தழுவிய தன்றே. 20. 


வறு 
அகரமா மெழுத்தொன்‌ றாகி யகலமாய்‌ விரிந்து வேறு 
தொகைவகை விரியாய்‌ மல்கித்‌ தோன்றிய பகுப்புப்‌ போல 


மிகுநதி யொன்று வேறு வேறுவாய்க்‌ காலிற்‌ சென்று 
தகுகுளந்‌ தடாக மோடை யெங்கணுஞ்‌ சார்ந்த தன்றே. 21. 


திருநதிச்சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌. 35 


னார்‌ - மகாமேருவில்லையுடையாராகிய, தென்‌ - அழகு. ஆரியநாட்டு 
- (பாண்டிநாட்டினுட்பிரிவாகிய) ஆரியநாட்டில்‌. தலைமை - 
முதன்மை. தலைவன்‌ - நாயகன்‌. 


20. மனைவி - நாயகியானவள்‌. கனை - முழங்குகின்ற, கடல்‌ - 
சமுத்திரமானது, கமலம்‌ - தாமரை. முகை - அரும்பு, பனை = 
அலங்கரிக்கின்ற. தழுவியது - (நதியாகிய மனைவியைக்‌) கலந்தது. 


21. ஒன்று - ஏகம்‌, அகலமாய்‌ - விசாலமாகி, 'தொகைவகை 
விரியாய்‌ - தொகுத்தல்‌, வகுத்தல்‌, விரித்தலாகி, தொகுத்தலா 
வது - ஒலியே, எழுத்தென்றது. வகுத்தலாவது - அவ்வெழுத்து 
முதல்‌ சார்பென்றது. . விரித்தலாவது - முதலெழுத்து முப்பதே 
ன்றும்‌, சார்பெழுத்து இருநூற்றுப்பதினாறென்பதுமாம்‌. மல்கி 
- நிறைந்து, பகுப்பு - பாகுபாடு. வாய்க்காலிற்சென்று “வாய்க்க 
லால்‌ நடந்து, குளம்‌, தடாகம்‌, ஒடை. (ஆய்‌) எங்கணும்‌ - 
எவ்விடத்தும்‌. 

13 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
இரண்டாவது 
x திருநாடடுச்சருக்கம்‌ 


அலகி லாமறை பரவிய சங்கர ரருளா 

லுலக மியாவையுங்‌ கொள்வதற்‌ குறுபய னல்கிப்‌ 

பலக லைத்திறம்‌ பயின்றவிப்‌ பாண்டிநாட்‌ டினுக்குத்‌ 

திலக மாய்விளங்‌ கியதுதென்‌ னாரிய நாடு. 1. 


மாதர்‌ கற்புநன்‌ னெறியினான்‌ மன்னவர்‌ புரியு 

நீதி யான்மறை வேள்வியா னீண்மழை பொழிந்து 

கோதி லாப்பெருஞ்‌ செல்வமுங்‌ குறைவறப்‌ பொலிந்தெப்‌ 

போது நல்லறம்‌ புரியும்பொன்‌ னாரிய நாடு. 2. 


கந்த வார்பொழில்‌ கழனிகள்‌ கமலமார்‌ தடங்கள்‌ 

சந்த மாமுலை மடவிய ராடவர்‌ தனைய 

ரெந்த நாளுமோர்‌ பான்மையா யிசைபெற விருக்கு 

மிந்த வாரிய நாட்டணி தெரிந்தவா றிசைப்பாம்‌. 3. 


குரவன்‌ வாய்மையாற்‌ கலங்குறு முளந்தெ ளிதல்போன்‌ 

மருத மாநிலத்‌ திடைநனி பொருந்திய வளத்தால்‌ 

விரவு நன்னதி தடங்களின்‌ மேவிய வெள்ளந்‌ 

திரமி கும்பளிங்‌ காமெனத்‌ தெளிவுநாட்டியதே. 4. 


1. அலகு - எண்‌, கொள்வதற்கு - பெறுவதற்கு, உறு 
பயன்‌ - பொருந்தியபலன்‌, திலகம்‌ - திலதம்‌, பொட்டு. தென்‌ 
அழுது. 


2. புரியும்‌ - செய்யும்‌, வேள்வி - யாகம்‌, பொலிந்து - 
விளங்கி. பொன்‌ - அழகிய. 


3. கந்தம்‌ - வாசனை. வார்‌ - நீண்ட, பொழில்‌ - சோலை 
கழனி - வயல்‌, பான்மை - தன்மை.. இசை - புகழ்‌. 


4. குரவன்‌ - குரு, இடை - இடத்தில்‌, வெள்ளம்‌ - நீர்‌, 
தெளிவுகாட்டியது - தெளிந்தது. i 


14 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநாட்டுச்சருக்கம்‌ 
மதத்த யானையைப்‌ பாகர்கள்‌ வசப்படுத்‌ துதல்போற்‌ 
கதத்தின்‌ மேவிய வெள்ளத்தைக்‌ கால்குளங்‌ களினல்‌ 
விதத்தி வேசெலச்‌ செலுத்திசிவன்‌ சிறைபுரிந்‌ திரும்பின்‌ 
பதத்த மள்ளர்க ளுழுதொழின்‌ முயற்சியிற்‌ பயின்றார்‌ 5. 


வேறு 


ஏர்தரு மூரி யேறு மிருங்கடா வினமுங்‌ கட்டிக்‌ 

கூர்நுதிக்‌ கொழுக்க ளாழ வுழவற வுழுது கோட்கள்‌ 

சீர்தரு நாளில்‌ வானோர்க்‌ கிறைவனாந்‌ தெய்வம்‌ போற்றிக்‌ 
கார்நிற மள்ளர்‌ சாலி முளைதெளித்‌ தனர்க ளிப்பால்‌ 6. 
நிலமக ணகையே யென்ன முளைவெளி தாகி நீண்டே 

யலமறு பெரியோ ருள்ளத்‌ தறிவுபோல்‌ வளர்ந்து மானக்‌ 
கலையுணர்‌ கவிஞர்‌ சொல்லுங்‌ கவியென விதழ்‌ விரிந்து 
சிலைமகள்‌ வடிவ மென்னப்‌ பச்செனத்‌ திகழ்ந்த தன்றே. 7. 
அறநெறி யெய்து செல்வ மாமென வளர்ந்த நாற்றை 

மறநெறிக்‌ கூற்ற மன்ன வாள்விழிக்‌ கடைசி மாதர்‌ 2 பி 
முறநெறி செவிமா லியானை முரண்டரு மள்ளர்‌ சொல்லாற்‌ 
பிறபிறசமையபேதம்பிரித்தல்‌ போற்பெயர்த்தாரன்றே. 8. 
க அப பபப ட டட ட ட்ட ட்ட டட டட 


5. மதத்த - மதத்தையுடைய. கதத்தின்‌ 5 வேகத்தோடு, 
வன்சிறை - வலியகாவல்‌. இரும்பின்‌ - இரும்புபோலும்‌ (வலிய) 
பதத்த - கால்களையுடைய மள்ளர்‌ - உழவா. 
6. ஏர்தரு - கலப்பையில்‌ . சேர்க்கப்படுகின்ற. மூரி - பெரு 
மை, ஏறு - இடபம்‌. இருங்கடா - பெரிய எருமைக்கடா. இனம்‌ - 
கூட்டம்‌. கூர்‌ - கூர்மை, நுதி - நுனி. கோட்கள்‌ - கிரகங்கள்‌. 
சீர்தருநாளில்‌ - சிறப்பைக்‌ கொடுக்கும்‌ நக்ஷத்திரங்களில்‌, கார்‌ - 
கரிய, சாலி - நெல்‌, களிப்பு - மகிழ்ச்சி. 
7. நிலமகள்‌ - பூமிதேவியின்‌, நகை - பல்‌, வெளிது =" 
வெண்மையுடையதாகி, அலம்‌ = சஞ்சலம்‌. மானக்கலை - பெருமை 
யுடைய கல்விநூல்‌. இதழ்‌ - தோகை. சிலைமகள்‌ - பார்வதி, பச்‌ 
சென - பசியநிறமாக. 
8. அறநெறி - தருமவழியால்‌ மறநெறி - வஞ்சகவழி, முற 

15 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பெயர்த்ததை நல்லோர்‌ கூட்டம்‌ பெயரினுஞ்‌ சேர்தல்போல 
வுயர்த்திடுங்‌ குப்பஞ்செய்தா ருழுதெளிச்‌ சேறு நாற 
நயத்தழை யுரங்களேற்றி நன்முடி கைக்கொண்டேத்தி 
வயற்றழைசென்னலோங்க வாழ்த்தியே நடவுசெய்தார்‌. 9. 
்‌ பதித்திடு நாறுவீறி யெழுந்திடும்‌ பருவநோக்கி 
மதித்திடு மள்ளர்‌ சொல்லான்‌ மள்ளிய ரெல்லாங்‌ கூடிச்‌ 
குதித்திடுஞ்‌ சேல்கள்‌ கூர்வேற்‌ கொலைவிழிக்கஞ்சி யோட 
வுதித்திடுபகைபோற்றோன்‌ றுங்களைகளைக்களைதலுற்றார்‌ 10. 
மரகத நிறங்கொண்‌ டோங்கி வளர்ந்திடு பைங்கூழ்‌ சூலாய்ப்‌ 
பிரபல மாகப்‌ பீள்கள்‌ முதிர்ந்துதோ டகன்று பின்னர்க்‌ 
GIES முகம்போற்‌ றன்கா னோக்கியே தலைகு னிந்து 
தரையெனுந்தாயைப்போற்றுந்தன்மைபோனின்றதன்றே 11. 
துன்னியுள்‌ ளமுதமூறி விளைந்துபொற்‌ சோதி யாக 
மன்னிய செந்நெ னன்னாட்‌ கதிர்கொண்டு மதுவருந்திக்‌ 
கன்னியர்‌ நுதலே யன்ன குயங்களா லரிந்து கட்டி 
நன்னிலப்புறமதுட்க நகங்கள்‌ போற்போர்செய்தாரே. 12. 
ம்‌ - களகுபோன்ற, நெறி - ஒழுங்குள்ள. செவி - காதுகளையுடைய. 
யானைமுரண்‌ - யானையின்‌ வலிமையை. பிற - அசை. பிறசமையம்‌ - 
அன்னியமதத்தின்‌. பேதம்‌ - வேறுபாட்டை. பெயர்த்தார்‌ - 
வேறுபடுத்தினார்‌, பிடுங்கினார்‌. 
9. பெயரினும்‌ - பிரிந்தாலும்‌, குப்பம்‌ - மேட்டில்‌, தெளிச்‌ 
சேறு - கொழுத்தசேறு, நாற - உண்டாக. நயத்தழை - நல்ல குழை, 
முடி - நாற்றமுடி. ஏத்தி - தெய்வம்பராவி. 
10. மீறி - உயர்ந்து, மள்ளியர்‌ - மள்ளப்பெண்கள்‌, அஞ்சி 
பயந்து, உதித்திடு - உண்டாகின்ற. 
11. பைங்கூழ்‌ - பயிர்‌, குலாய்‌ - விளங்கி, Ger - ௧௫, 
தோடு அகன்று - தோகைவிரிந்து, குரகதம்‌ - குதிரை. குனிந்து - 
வளைந்து. 
12. துன்னி - நெருங்கி, பொற்சோதி - பொன்னிறம்‌, மன்‌ 
னிய - நிலைத்த, நல்‌ - நல்ல, நாள்‌ - நக்ஷத்திரத்தில்‌, கதிர்‌ 

16 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


jio ET OUSIA 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநாட்டுச்சருக்கம்‌ 
காரெலாஞ்‌ சேர்த்துக்‌ கட்டுந்‌ தகுதிபோற்‌ கடாக்கள்‌ கட்டிப்‌ 
போரெல்லாம்‌ பிரித்துத்‌ தள்ளி யடித்ததிற்‌ பதடிபோக்கிச்‌ 
சீரெலாஞ்‌ சிறந்த மள்ளர்‌ தூற்றிநெற்‌ கூட்டிச்‌ சேர்த்துப்‌ 
பாரெலாம்‌ புகழ்சு ணேசர்ப்‌ பணித்துபின்‌ னளந்தா ரன்றே. 13. 


அரிகர புத்ரன்‌ காளிக்‌ கமைத்தவோர்‌ குறுணிநல்கிப்‌ 

புரவலர்க்‌ காறி லொன்று நல்கியேர்‌ பூண்ப வெல்லா 

முரியவா நல்கு வோர்க்கு முள்ளவா றுதவி வந்த 

விரவலர்க்‌ கீத லானெற்‌ குறைவிலா திருத்த வன்றே 14. 


பண்டிக ணிறைய வேற்றிப்‌ பற்பல நாள தாகக்‌ 
கொண்டு போயில்‌ லிற்சேர்த்துக்‌ குதிர்களினிறைத்துப்‌ பின்னர்த்‌ 
தண்டலை வரையி னுள்ள தண்புற வத்தி னுள்ள 
பண்டமதியாவுங்கொண்டா ரதனதன்பருவம்பார்த்தே. 15. 


அறுசுவைப்‌ பதார்த்த நெய்பா றயிருட னமர்சிற்‌ றுண்டி 

நறியமுப்‌ பழமுந்‌ தேனுங்‌ கலந்தநா லுணவோ டன்ன 

மிறைதிரு வடியர்ப்‌ போற்றி முகமனோ டினிது நல்கி 

நிறைமனை மக்கள்‌ சுற்றவிருந்தொடுநேர்ந்துண்பாரால்‌. 16. 
கொண்டு கதிரறுத்து, மது - கள்‌, நுதல்‌ - நெற்றி, குயம்‌ அரிவாள்‌ 
அரிந்து - அறுத்து, புறம்‌ - முதுகு, உட்க - வருந்த, நகம்‌ - மலை. 
13. கார்‌ - மேகம்‌, தகுதி - தன்மை, போர்‌ - நெற்போர்‌, 
பதடி - பதர்‌, பார்‌ - உலகம்‌, கணேசர்‌ - விநாயகர்‌. 


14. அரிகரபுத்திரன்‌ - ஐயனார்‌, சாத்தா. புரவலர்‌ - அரசர்‌. 
ஏர்‌ - கலப்பையில்‌. பூண்ப எல்லாம்‌ - அணியப்படுவனவாகியகொழு 
வடமுதலிய சகலமான பொருள்களும்‌. உரியவாக -உரிமையுடைய 
னவாக. நல்குவோர்‌ - கொடுப்பவராகிய கொல்லன்‌. தச்சன்‌, 
சக்கிலியன்‌. உள்ளவாறு - அறுதியிட்டவிதம்‌. இரவலர்‌ - யாசசர்‌, 
இருந்த - (நெற்கள்‌) இருந்தன. 
15. பண்டிகள்‌ - வண்டிகள்‌. இல்‌ - வீடு, குதிர்‌ - நெற்‌ 
பெய்கூடு. தண்டலை - சோலை. வரை - மலை. புறவம்‌ - முல்லை 
நிலம்‌. பண்டம்‌ -பதார்த்தம்‌, பொருள்‌. 
16. சிற்றுண்டி - பலகாரம்‌, நறிய - நல்ல, முப்பழம்‌ - 

17 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 
வேறு 


நந்துலாவிய வாவியிற்‌ கின்னர நண்ணு நாரியர்‌ பாடுவர்‌ 
கின்னரம்‌, பந்து நேர்வன மாதர்‌ பயோதரம்‌ பருவங்‌ 
கண்டு பொழிவ பயோதர, மிந்து தேரைத்‌ தடுப்பன வில்‌ 
லமே யீசன்‌ பூசைக்‌ கெடுப்பன வில்லமே, மந்தி பூகத்தின்‌ 
வாவிக்‌ குதிக்குமே வயல்களெங்கும்‌ வளரிக்‌ குதிக்குமே. 17. 


போன கங்கள்‌ பொருந்துவ சத்திரம்‌ பூவை யன்னவர்‌ 
போர்விழி சத்திரம்‌, வான நாட்டை மருவுமிற்‌ கேதனம்‌ வா 
ரியீவர்‌ வறியவர்க்‌ கேதனங்‌, கான மெங்குநற்‌ காய்கனிமூல 
மே கருத்தி லுன்னல்பஞ்‌ சாக்கா மூலமே, மோன யோகர்‌ 
மடங்களின்‌ ஞானமே முயல்வ தாற்கெடு மோகவஞ்‌ ஞானமே.18. 


பங்கயத்தின்‌ மருவுவ பாலனம்‌ பத்த ரைப்புரி வார்பரி 
பாலனஞ்‌, சங்க ரன்னர வச்சுனைத்‌ தானமே தான்செய்‌ வார்‌ 
குடழைப்பர்சந்‌ தானமே, யெங்கும்‌ விம்ம வொலிப்பன நந்தி 
யே மீசனூர்ந்தங்கெழுவன நந்தியே, மங்கலத்தொண்டர்வாய்ச்‌ 
சொறே வாரமே மாந்தர்‌ நெஞ்சினில்வைப்பதே வாரமே. 19. 
a. 


முக்கனி. நால்‌ உணவு - நால்வகையுணவு - உண்பன, தின்பன, 
நக்குவன, பருகுவன. அன்னம்‌ - சோறு, இறை - சிவபிரான்‌. 
முகமன்‌ - உபசாரவார்த்தை. நேர்ந்து - உடன்பட்டு. 


17. நந்து - சங்கு, வாவி - தடாகம்‌, கின்னரம்‌. ஒர்‌ 
பறவை (வசிக்கும்‌) கின்னரம்‌ - வீணை. நேர்வன - ஒப்பன. பயோ 
தரம்‌ கொங்கைகள்‌. பயோதரம்‌ - மேகங்கள்‌. இந்து - சந்திரன்‌, 
இல்லம்‌ - வீடுகள்‌. வில்லம்‌ - வில்வங்கள்‌. மந்தி - குரங்குகள்‌. பூ 
கம்‌ - ayani. இக்கு - கரும்பு. உதிக்கும்‌ - தோன்றும்‌. 
18. போனகம்‌ - சோறு, சத்திரம்‌ - வேலாயுதம்‌, இற்கே 
தனம்‌ - வீட்டிற்‌ கட்டிய கொடிகள்‌. தனம்‌ - பொன்‌. மூலம்‌ - 
கிழங்கு. மூலம்‌ - பிரணவமந்திரம்‌. உன்னல்‌ - நினைத்தல்‌ 
மோனம்‌ - மெளனம்‌. முயல்வதால்‌ - முயன்றுசெய்வதால்‌. 
19 பால்‌ அளம்‌ - வெள்ளிய அன்னப்பறவை, புரிவார்‌. 

18 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


| பபப பப்ப IN 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநாட்டுச்சருக்கம்‌ 


மோகமாதர்‌ தருவது முத்தமேமூரி நந்துதருவது முத்‌ 
தமே. பாசு மாகப்‌ படிப்பதிராகமே பற்ற றுந்தவர்‌ நீப்பதி 
ராகமே, வாகு சேர்மட வார்நகை முல்லையே வண்ட யிர்நெய்‌ 
வழங்குவ முல்லையே, தோகையாடுவ சோலையரங்கமே சொ 
ன்ன நேருவ தோகை யரங்கமே. j 20. 


மன்ன ரூருவ மாவிர தங்களே மகான்கள்‌ செய்வது 
மாவிர தங்களே, பொன்னினன்னவர்‌ பூண்முலைச்‌ சந்தமே 
புனைந்து வீசல்‌ பொதியவ: சந்தமே, தென்னை வாழை வருக்‌ 
கைகள்‌ காமரஞ்சேர்ந்து வண்டுகள்‌ செப்புவ காமரங்‌, கன்ன 
லன்ன கடவுடன்‌ காதையே கேள்வியில்‌ வைப்பர்‌ 
தங்‌ காதையே. 21. 


வேறு 


பாவலவர்‌ தந்நாவும்‌ பணிலநிரை தவழ்பணையு 
மேவுவது செஞ்சொல்லே விரிநறும்பூஞ்‌ சோலையினும்‌ 


செய்வார்‌. பரிபாலனம்‌ - பாதுகாப்பு, அரவச்சுனை - நாகசுனைத்‌ 
தீர்த்தம்‌. தானம்‌ - நானம்‌. சந்தானம்‌ - வமிசம்‌, நந்தி - சிறு 
பறை, ஒர்‌ வாச்சியம்‌. நந்தி - இடபவாகனங்கள்‌. அவை விஷ்‌ 
ணுவாகிய இடபம்‌. தருமமாகிய இடபம்‌. வாரம்‌ - அன்பு. 


20. மூரிநந்து - வலியசங்கு முத்தம்‌ - முத்து. இராகம்‌ 
- இசை. தவர்‌ - முனிவர்‌. நீப்பது - தள்ளுவது. இராகம்‌ - ஆசை. 
வாகு - அழகு. நகை பல்‌. முல்லை - முல்லையரும்பு. முல்லை முல்லை 
நிலங்கள்‌. தோகை - மயில்‌. அரங்கம்‌ - சபை. நேருவ - ஒப்ப, 
தோகையர்‌ - பெண்கள்‌. அங்கம்‌ - சரீரங்கள்‌. 


21. மா இரதங்கள்‌ - குதிரைகட்டிய தேர்கள்‌. மா - பெரிய 
பொன்னின்‌ - இலக்குமியை. சந்தம்‌ - சந்தணம்‌. வீசுவ - விசி 
றப்படுதல்‌. பொதியம்‌ - பொதிகைமலை. வசந்தம்‌ - தென்றற்‌ 
காற்று. வருக்கை - பலா. கா - சோலை, மரம்‌, இதனை வாழை 
முதலியவற்றிற்‌ சேர்க்க. செப்புவ - பாடுவன. மாமரம்‌ - ஒரிசைப்‌ 
பாட்டு. கன்னல்‌ - கரும்பு. காதை - மான்மியம்‌. கேள்வியில்‌ - 
கேட்டலில்‌, காதை - செவியை. 

19 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வாவியினு மாம்பலமே மட மாதர்‌ தடமார்புங்‌ A 
கோவியனன்‌ முன்றில்களுங்‌ குவிந்திடுவ செழுந்தனமே. 22, 


வேடனது பரிக்குலங்கண்‌ மேவிவிளை யாடுவது 

மாடகப்பொற்‌ கொடியனையா ரடிவிழியும்‌ பஞ்சரமே 

நீடுபெருஞ்‌ சோலையினு நிறையுடையோர்‌ நெஞ்சகத்துங்‌ 

கூடுவது நன்மைகளே குறைவிலாத்‌ தன்மைகளே. 23. 


பல்வகைப்பூந்‌ தருக்குலங்கள்‌ பணைத்தெழுந்தண்‌ சோலையினுஞ்‌ 
செல்வர்மனை முற்றத்தும்‌ விளையாடுஞ்‌ சிறுகாலே 

முல்லைநிலத்‌ தாயமின்னார்‌ முழங்கிவிலை கூறுவது 

நல்லகுல மடவார்க ணாடுவது மருந்ததியே. 24, 


முத்திருக்கு நகைகமல முகையிருக்குந்‌ தனமளியை 
யொத்திருக்குங்‌ கருங்கூந்த லுடையகோ மதிபாகர்‌ 

நத்திருக்குங்‌ குழையணிந்த நாதர்திரு வருளானே 

சித்திருக்குந்‌ திருமாது சிறந்திருக்குங்‌ குடியெல்லாம்‌. 25. 
22. பாவலர்‌ - பாட்டில்வல்ல வித்துவான்‌௧ள்‌. பணிலம்‌ - 
சங்கு. நிரை - வரிசை, பணை - வயல்‌. செஞ்சொல்‌ - செவ்விய 
வார்த்தைகள்‌, சிவந்த நெற்கதிர்கள்‌. வாலி - தடாகம்‌. ஆம்பல 
ம்‌ - ஆம்பழங்கள்‌, அல்லிமலர்களினழகு. தடம்‌ - விரிவு. கோ - 
அரசர்‌. இயல்‌ - பொருந்திய. முன்றில்‌ - முற்றம்‌. தனம்‌ 
கொங்கை, பொன்‌. 


23. வேள்‌ - மன்மதன்‌. பரிக்குலம்‌ - குதிரைக்கூட்டம்‌, 
கிளிக்கூட்டம்‌, ஆடகப்பொன்‌ - நான்குவகையில்‌ ஒருவகைப்பொன்‌ 
பஞ்சரம்‌ - கூடு (பஞ்சரம்‌) - பஞ்சு, அரம்‌. நிறை - ஆடவர்குண 
நான்‌ கினென்று, உறுதி - நன்மை - நல்லமேகம்‌, நீருண்டமேகம்‌ - 
தன்மை - குணம்‌. 


24. தரு - மரம்‌. குலம்‌ - கூட்டம்‌. பணைத்து - பருத்து. 
சிறுகால்‌ - தென்றற்காற்று, சிறுபிள்ளைகள்‌. ஆயமின்னார்‌ - இடைச்‌ 
சியர்‌. முழங்கி - சத்தமிட்டு, நாடுவது - ad அருந்ததி - 
அரியதயிர்‌, வசிட்டர்‌ மனைவி. 


25. முத்துஇருக்கும்‌ நகை - முத்துப்‌ (போன்று) இருக்கும்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ட ப ப பப்ப a அவவை கைக 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநாட்டுச்சருக்கம்‌ 


தேனாடும்‌ வரியளிகள்‌ சிலைநாடுஞ்‌ சிறுநாணாய்த்‌ 

தானாடுஞ்‌ செல்வமதன்‌ றனைநாடு மிரதியெனும்‌ 

பானாடு மொழி பார்க டிருவழகைப்‌ பங்கயத்தின்‌ 

மானாடும்‌ வானாடும்‌ வளநாடும்‌ வளநாடு. 26. 


செங்கதலி மாப்பலாச்‌ செழுங்கனியி னறவுடைந்து 

சங்கநிரை தவழ்வயலிற்‌ சார்ந்துசா லியைவளர்க்குங்‌ 
கொங்கையினல்லமுதருத்திக்‌ குழவியையாய்வளர்ப்பதுபோ 
லங்கையினா லிந்நாட்டோ ரறமெண்ணான்‌ கினைவளர்ப்பார்‌ 27. 


தோகைசிறை விரித்தாடத்‌ தும்பியிரா கம்பாடப்‌ 

பூகநிரை மேன்‌ மேகம்‌ பொருந்துவமேற்‌ கட்டியென 

மாகமிசை யடர்சோலை வசந்தருது காலத்திற்‌ 

றேகமத னிரதியுடன்‌ சேர்ந்தமணப்‌ பந்தரொப்பாம்‌. 28. 


சேல்காட்டுங்‌ கருநெடுங்கண்‌ செங்குமுதம்‌ வாய்காட்டும்‌ 
பால்நாட்டு மொண்டரளப்‌ பந்திதிரு நகைகாட்டுங்‌ 


நகை. பற்கள்‌. கமலமுகை - தாமரையரும்பு, தனம்‌ - கொங்‌ 
கை, அளி - வண்டு, நத்து - சங்கு, குழை - குண்டலம்‌. சித்‌ 
து - சயம்‌ - வெற்றி. 

26. தேன்‌ - மது, நாடும்‌ - விரும்பு, வரி - பண்பாடும்‌ 
அளிகள்‌ - வண்டுகள்‌, சிலை (மன்மதன்‌ கரும்பு) வில்லை சிறுநா 
wù - சிறியகயிறாகி, தான்நாடும்‌ - தான்விரும்பும்‌, (தானென்ற 
துந்‌ தனையென்றதும்‌ இரதியை) பால்நாடு - பால்விரும்பும்‌, பங்க 
யத்தின்மான்‌ - தாமரைப்பூவிலிருக்கும்‌ இலக்குமி. வானாடும்‌ வள 
நாடு - வானுலகமும்‌ விரும்புகின்ற வளமும்‌. நாடும்‌ -விரும்பப்‌ 
படும்‌. வளநாடு - வளமுள்ளநாடு (ஆரியநாடு?, 

27. நறவு உடைந்து (பழங்களினின்றும்‌) தேன்‌ உடைபட்டு 
நிரை - வரிசை. சாலி - நெற்பயிர்‌. ஆய்‌ - தாம்‌. 

28. தோகை - மயில்‌, பூகநிரை - கமுகமரத்தின்‌ வரிசை. 
மாகம்‌ - ஆகாயம்‌. அடர்‌ - நெருங்கிய, தேகமதன்‌ - உருவமன்‌ 


மதன்‌. 
21 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


கால்காட்டுஞ்‌ செங்கமலங்‌ கரும்பிரச மொழிகாட்டு 
மால்காட்டு மாதரைப்போல்‌ வளங்காட்டு மாமருதம்‌. 29. 


விடைத்தனைய திறன்மள்ளர்‌ வெண்சாலி கரும்புவயற்‌ 
கடைத்தமடை திறந்துதே னரித்துவரு வெண்முத்தை 
யிடைத்துகில்கள்‌ சரிந்துவிழ விருகையா லள்ளியள்ளிப்‌ 
புடைத்துவிளையாடுவர்கள்‌ புனேமணிப்பொற்றொடி மடவார்‌. 30. 


தெங்களநீர்‌ முதிர்ந்துபெருஞ்‌ செய்யில்விழு மோசையினிற்‌ 
கொங்குலவு தடவாளை வெருவி விண்ணின்‌ மேற்குதித்து 
மங்குலூ டேறியந்த வான்மீனை வெருட்டியும்பர்‌ 

பங்கயப்பூந்‌ தடமுழக்கிப்‌ பாய்ந்துபழ னத்திலுறும்‌ 37 
ஆலையெந்தி ரஞ்சுழல்போ ததிரொலியு மடுக்குமடை 

கால்கலிங்க தனில்வழிநீர்‌ கடகடென வதிரொலியு 

நீலவிழி மள்ளியர்கள்‌ குரவையிடு நீளொலியும்‌ = 
வேலையொலி யல்லாது வேறொலியென்‌ றுரைப்பரிதால்‌ 32. 


29. சேல்‌ - கெண்டைமீன்‌, பால்‌ - வெண்மை. ஒண்‌ 
- ஒளி தரளப்பந்தி - முத்துக்களின்‌ வரிசை. நகை - பற்கள்‌. 
கால்‌ - பாதம்‌. மொழி - சொல்‌. மால்‌ - ஆசைப்பெருக்கம்‌, மயக்கம்‌. 
மா மருதம்‌ - பெரியமருதநிலம்‌. மூன்றாவதடி இறுதியில்‌ ஆதலால்‌ 
என்னுங்‌ சொல்‌ வருவித்து முடிக்க. 

30. விடை - இடபேற்றின்‌. தனைய - அளவுள்ள, திறல்‌ - 
வலிபொருந்திய. மள்ளர்‌ - உழவர்‌. வயற்கு - வயலிடத்து. 
தேன்‌ அரித்துவரு - (அவ்வயலிற்‌ பெருகியிருக்கும்‌) தேன்‌ தள்ளிக்‌ 
கொண்டுவரப்பட்ட துகில்‌ - சேலை. புடைத்து - கொழித்து 
பொற்றொடி - பொன்வளையல்‌. 

31. செய்யில்‌ - வயலில்‌, கொங்கு - வாசனை. தடவாளை - 
தடாகத்திலுள்ள வாளைமீன்‌. வெருவி - பயந்து. மங்குல்‌ - மேகம்‌. 
வான்மீனை - நக்ஷத்திரங்களை. வெருட்டி - பயப்படுத்தி 


உம்பர்‌ - தேவருடைய. தடம்‌ - மானதவாவி. உழக்கி - கலக்கி. 


(மீண்டு) பழனத்தில்‌ - வயலில்‌. 
32, ஆலை - கரும்பு. எந்திரம்‌ - கரும்பாட்டுங்கருவி. சுழ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநாட்டுச்சருக்கம்‌ 
ஊடுவதுங்‌ கூடுவது முபிரனைய ருள்ளுருகப்‌ 
பாடுவதும்‌ பாலனங்கள்‌ பகுத்துண்டு மணமாலை 
சூடுவதுந்‌ தோழியர்கள்‌ சூழவிளை யாடுவதும்‌ 
பேடையன மனையார்க்குப்‌ பிரியாத பெருவேலை 33. 

வேறு 
சூத வனத்தினி லேகுயில்‌ சூழுஞ்‌ 
சீத நதிக்கரை சேரு மனங்கள்‌ 
மாதர்‌ முடித்த மலர்கள்‌ விரும்பி 
யோதி யினிற்குடி யாயுறும்‌ வண்டே. 34. 
சிந்துர வாணுதன்‌ மாதர்‌ திரண்டு 
தந்துறை வாவியி லாடந லாம்ப 
லிந்திரை யன்னவ ரெழில்வத னங்க 
எந்தர சந்திர னாமென விள்ளும்‌. 35. 
சிந்து கனித்திரன்‌ பீறிய தேறல்‌ 
வந்து வயற்புக வாளை யருந்துஞ்‌ 
சந்தன வெற்புறு தென்றல்க டாவக்‌ 
கந்த மலர்க்கொடி காவினிலாடும்‌. 36. 
TST pT ae 
ல்போது - சுற்றுங்காலத்தில்‌. அடுக்கும்‌ - வரிசையாயிருக்கும்‌. 
கால்‌ - வாய்க்கால்‌. கலிங்கு - மதகு, குளத்தில்‌ மிகுந்த நீர்‌ போ 
தற்குக்‌ கடையில்‌ வைக்கப்படும்வழி. மள்ளியர்‌ - உழத்தியர்‌. வே 
லையொலி - சமுத்திரவோசை. (என்று சொல்லலாம்‌) அல்லாது = 
அல்லாமல்‌. உரைப்பரிது - சொல்லமுடியாது. 
33. பகுத்து - பாகித்து. பேடை - பெட்டை. பெருவே 
லை - பெரியதொழில்‌. 
34. சூதவனம்‌ - மாஞ்சோலை. சீதநதி - குளிர்ந்த ஆறு. கள்‌ - 
தேன்‌. ஒதி - கூந்தல்‌. 
35. சிந்துரம்‌ - பொட்டு. நந்து S சங்கு. ஆட - நானஞ்‌ 
செய்ய. நல்‌ஆல்பல்‌ - நல்ல அல்லிப்பூ. இந்திரை - இலக்குமி. 
வதனம்‌ - முகம்‌. அந்தரம்‌ - ஆகாயம்‌. விள்ளும்‌ - விரியும்‌. 
36. பீறிய - பிளந்த. கனித்திரன்‌ - பழக்கூட்டம்‌. தேற - 
23 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கர்‌ நாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


செம்முக மந்தி பிணாவொடு சேர்ந்து 

கொய்மலர்‌ மெத்தையி னன் பொடு கூடுந்‌ 

தம்மின மோடெரு மைத்திர டண்கார்‌ 

மைமலி சோலையின்‌ மாநிழ றுஞ்சும்‌. 37. 


மூல மெடுத்த கிடங்குகண்‌ முற்று 

மாலுறு செம்மணி தீயினை மானுஞ்‌ 

சோலையின்‌ மந்திகள்‌ சூழ விருத்தல்‌ 

காலு பனிக்குளிர்‌ காய்தல்‌ கடுக்கும்‌. 38. 
மைக்குவ ளைக்கணின்‌ மாதர்‌ தடத்தின்‌ 

மொய்க்கு மலர்க்குழன்‌ மேலுற மூழ்க 

விக்குவி னுக்குடை யென்றுறு வாரி 

துய்க்கு முகிற்குல மென்று துலங்கும்‌. 39. 


ஆகம சார மனைத்து மெடுத்துப்‌ 

பாகம தாவர னன்பர்‌ படிப்ப 

மோக முறுங்கிளி கேட்டதை முற்ற 

நாகண வாய்க்கு நவிற்றுதல்‌ செய்யும்‌. 40. 


ல்‌ - தேன்‌. வாளைமீன்‌. தாவ - பாய: கந்தம்‌ - மணம்‌. 
கா - சோலை, 


37. மந்தி - குரங்கு. பிணா - பெட்டை. மலர்‌ - பூவாகிய 
இனம்‌ - சாதி. எருமைத்திரள்‌ - எருமைக்கூட்டம்‌. கார்மை - கரி 
யமேகம்‌. மா - பெரிய. 


38. மூலம்‌ = கிழங்கு. மால்‌ - பெருமை. செம்மணி - மாணிக்கம்‌. 
மானும்‌ - போலும்‌. காலு - கக்குகின்ற. கடுக்கும்‌ - போலும்‌. 


39. கணின்‌ - கண்களையுடைய. தடத்தின்‌ - குளத்தில்‌. மேல்‌ உற - 
மேலேபொருந்த. இ - இந்த. குவினுக்கு - பூமிக்கு. உடை - ஆடை, 
வாரி - சமுத்திரம்‌. துய்க்கும்‌ - உண்ணும்‌. முகிற்குலம்‌ - 
மேகக்கூட்டம்‌. என்று - என்று சொல்லப்பட்டு. 
40. பாகம்‌ - பக்குவம்‌. ஆய்‌ - ஆக. (எச்சத்திரிபு) மோகம்‌ - ஆசை. 
முற்ற - முதிர. நாகணவாய்‌ - சாரிகைப்பறவை. 

24 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/(Dmuthulakshmi. academy 
திருநாட்டுச்சருக்கம்‌ 

ஆசை யிகந்த தவத்தின ரன்பாப்‌ 

பூசுவர்‌ வெண்பொடி பூணுவர்‌ கண்டி 

பேசுவ ரண்டர்‌ பிரான்றிரு நாம 

மாசில்‌ விழாத்தெரி சிப்பர்‌ மகிழ்ந்தே. 41. 


மன்னவர்‌ நீதி மறாரொரு நாளு 

மன்னவ ராணை யயர்த்தில ராகித்‌ 

துன்னிய நன்குடி சூழ வளர்ந்து 

பொன்னில மென்று பொலிந்ததிந்‌ நாடு. 42. 
கற்புடை மங்கையர்‌ காதல ரோடு 

பொற்பொடு சேர்ந்துயர்‌ புத்ரரை நல்கிச்‌ 

சொற்புரை தீர்ந்து சுகத்தினின்‌ மல்கி 

யற்புடன்‌ வாழ்வதிவ்‌ வாரிய நாடு. 43. 


வேறு 


ஆற்றன்மிகு செந்தமி ழகப்பொரு ளுரைக்கு 

மேற்றமிகு மைந்திணை யெனும்பகுதி தம்மிற்‌ 

பாற்றின முறுங்கொடிய பாலையை யகற்றி 

நாற்றிணை மயக்கமதை நன்‌ குரைசெய்‌ வாமே. 44, 


kalk rep ad O அ லைனை கை 
41. இகந்த - நீங்கிய, பொடி - விபூதி. கண்டி - உருத்தி 
ராக்கமாலை. மாசு - குற்றம்‌. 

42. "ஆணை - கட்டளை. அயர்த்திலர்‌ - மறவாதவர்‌. துன்‌ 
னிய - நெருங்கிய. பொன்னிலம்‌ - தேவலோகம்‌. என்று - சொல்‌ 
லப்பட்டு. பொலிந்தது - விளங்கியது. 


43. காதலர்‌ - கணவர்‌. பொற்பு ஓடு - அழகாக. சொல்பு 
ரை - கீர்த்தியின்‌ குற்றம்‌. தீர்ந்து - நீங்கி. அற்பு - அன்பு. வாழ்வது 
- வாழப்படுவது. 

44. வற்றல்‌ - வலி. அகப்பொருள்‌ - அகப்பொருளிலக்கண 
காம்‌ - உயர்ச்சி, ஐந்திணை - ஐந்துநிலம்‌, குறிஞ்சி, பா 
லை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பகுதி - பகுப்பு. பாற்றினம்‌ - 
பருந்துக்கூட்டம்‌. மயக்கம்‌ - கலப்பு, நன்கு - நன்றாக. = 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 
வேறு 


சந்த னத்தினிற்‌ படர்தரு மாலதித்‌ தண்முகை வான்‌ 
றோயு, மந்த மால்வரைக்‌ குறத்திய ரெடுத்திரு எடர்குழற்‌ 
கணிவார்கள்‌, குந்த நீள்பணைப்‌ பிணைதரு வேங்கையின்‌ 
கொழுஞ்சினை நறவோடு, சிந்து மாமல ரிடைச்சிய ரெடுத்துத்தஞ்‌ 
செழுங்குழற்‌ கணிவாரே. 45. 


மங்கு றுற்றிய வரையினிற்‌ கிழங்ககழ்‌ குறத்தியர்‌ மருங்‌ 
கெய்திப்‌, பங்க யத்தன மவர்நடை கற்கும்பாட்‌ டளிமு 
ரன்‌ றிடப்பைந்தார்க்‌, கொங்குயிர்த்தப்பூந் துடவையின்‌ வா 
ன்றொடு குளிர்தரு வினினண்ணி, யிங்கி தத்தினன்‌ மொழ 
கிளி யுழத்திய ரிடத்தினிற்‌' பயில்கிற்கும்‌. 


ஒடியுஞ்‌ சிற்றிடைக்‌ குறத்தியர்‌ சிறுகுடிலுச்சியின்‌ மீ 
தேறிக்‌, கொடிக எங்கவர்க்‌ கெய்துநல்‌ வரவினைக்‌ 


குறிப்புடனெடுத்துதோதுங்‌, கடிகொள்‌ புன்னையின்‌ காரிருங்‌ 
கோட்டினின்‌ மயிலினங்‌ களித்தேறித்‌ தொடிய ணிந்தகை யளத்தியர்‌ 
சாயலைச்‌ சுகமுறப்‌ பயின்றாடும்‌. 47. 


45. சந்தனம்‌ - (குறிஞ்சிநிலத்துச்‌) சந்தனமரம்‌. படர்தரு - 
படர்கின்ற மாலதி - (முல்லைநிலத்து) முல்லைக்கொடி. முகை - 
அரும்புகளை. பால்‌ - பெரிய. இருள்‌அடர்‌ - இருள்நெருங்கிய. 
குந்தம்‌ - (முல்லைநிலத்துக்‌) குருந்தமரத்தின்‌. நீள்பணை - நீண்டகி 
ளைகளில்‌. பிணைதரு - கலக்கின்ற. வேங்கையின்‌ - (குறிஞ்சிநில 
த்து) வேங்கைமரத்தின்‌. சினை - கிளைகளில்‌. நறவு - தேன்‌. 


இடைச்சியர்‌ - (முல்லைநிலத்து) ஆய்ச்சியர்‌. 


46. மங்குல்‌ - மேகம்‌. துற்றிய - நெருங்கிய, கிழங்குஅ 
கழ்‌ - கிழங்கு தோண்டுகின்ற, மருங்கு - பக்கம்‌. அனம்‌ - (மரு 
தநிலத்து) அன்னப்பக்ஷி. அளி - வண்டு. முரன்றிட - ஒலிக்க 
தார்‌ - பூந்தண்டு, பூங்கொத்து. கொங்கு - மணம்‌. உயிர்த்த Š 
தந்த. துடவையின்‌ - (மருதநிலத்துச்‌) சோலையிலுள்ள. தருவி 
னில்‌ - மரத்தினில்‌. இங்கிதத்தின்‌ - மகிழ்ச்சியோடு. கிளி - (குறி 
ஞ்சிநிலத்துக்‌) கிளி. உழத்தியர்‌ - மள்ளிகள்‌. 


47. சிறுகுடில்‌ - (குறிஞ்சிநிலத்துச்‌) சிறுகுடிசை. கொடி 
26 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


) 
A a a a ee a 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநாட்டுச்சருக்கம்‌ 
முல்லை மானினங்‌ கன்றொடு சாமையின்‌ முதிர்கதிர்‌ களி ன்மேய்ந்து, 
நல்ல மாமரு தத்தினிற்‌ சோலையி ஸனறுநிழல்‌ 
விளையாடு, மொல்லு நீர்தடத்‌ துகளுஞ்செந்‌ நாய்கடம்‌ பற 


மொடு நதியூடு, வல்லை யேகிக்கா னியாற்றினன்‌ னீரிடைமரு வியே 
விளையாடும்‌. 48. 


புலவ மீன்கமழ்‌ புன்னையி னீழலிற்‌ புகுந்தண்டர்‌ சிறு 
பால, Gaal நின்றுசா தாரிபா டுவர்கடே னுறுகொன்றை நறுநீழ, 
லலைக டற்றலை யமர்ந்திடு புதல்வர்க ளமுதுகுத்தாலன்ன, 
விலகு செவ்வழி யின்னிசை கண்டமொத்‌ திசையப்‌ 
பா டுதல்‌ செய்வார்‌. 49. 


கள்‌ - (நெய்தநிலத்துக்‌) காக்கைகள்‌. நல்வரவு - சுபங்களைக்‌, 
குறிப்புடன்‌ - ஆராய்ச்சியோடும்‌. எடுத்தோதும்‌ - எடுத்துக்கூறும்‌, 
இதைச்சகுனமென்பர்‌. கடி - வாசனை. புன்னை - (நெய்தநிலத்துப்‌) 
புன்னைமரத்தின்‌. கார்‌ - கரிய. இருங்கோட்டினில்‌ - பெரிய 
கிளையில்‌. மயிலினம்‌ - (குறிஞ்சிநிலத்து) மயிற்கூட்டங்கள்‌ - 
தொடி - வளையல்‌. அனத்தியர்‌ - நெய்தநிலப்பெண்கள்‌. சாயலை 
அழகோடு. பயின்று - பழகி. 

48. முல்லை - முல்லைநிலம்‌. மருதம்‌ - மருதநிலம்‌. நறு - நல்ல. ஒல்லும்‌ 
- பொருந்து. தடத்து - (மருதநிலத்து) வாவியில்‌ - உகளும்‌. துள்ளும்‌. 
பறழ்‌ - குட்டி - வல்லை - விரைவில்‌. ஏகி - சென்று. கானயாறு - 
(முல்லைநிலத்துக்‌) காட்டாறு. இன்‌ - இனிய. நல்‌ = நல்ல, 


49. புலவு - புலால்நாற்றம்‌. புன்னை - (நெய்தநிலத்துப்‌) 
புன்னைமரம்‌. அண்டர்சிறுபாலர்‌ - (முல்லைநிலத்து) இடையர்சிறு 
பிள்ளைகள்‌. குலவி - விளங்கி. சாதாரி - ஓர்‌ இராகம்‌. கொன்‌ 
றை - (முல்லைநிலத்துக்‌) கொன்றைமாம்‌. கடல்தலை > (நெய்தல்‌ 
நிலத்துச்‌) சமுத்திரத்தினிடத்தில்‌. புதல்வர்‌ - (பரவா) பிள்ளைகள்‌. 
உகுத்தாலன்ன - சொரிந்தாற்போல. இலகு > விளங்குகின்ற. 
செவ்வழி - ஒர்‌இராகம்‌. இன்னிசை “இனியபாட்டும்‌. கண்டம்‌ - 
கழுத்தும்‌. ஒத்துஇசைய - சமமாகிப்பொருந்த. (மருதநிலத்து? 

27 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


விரவு செந்நெலின்‌ ' முத்தமுங்‌ கன்னலின்‌ விளையுமுத்‌ 
தமுமள்ளிப்‌, பரவர்தங்குலப்‌ பாவையர்‌ பலாநிழற்‌ புரிவர்சிற்‌ 
றில்கள்பண்பாய்‌, நரலை வாயலை ய்ந்திய நந்துக ணல்குமுத்‌ தமதள்ளி. 
மாரக தத்தளிர்ப்‌ புன்னைநீ ழலிற்சிற்றில்‌ வகுப்பர்‌ 
மள்‌ ளியர்மாதோ 50. 
கருவ ராவகை மெய்யடியவர்க்கருள்‌ கருணையங்கடல்புற்றின்‌ 
மருவ ராவிரு வரும்வழி படுதற்கு மாலுமீ சனுமான 
விருவ ராகமு ம்‌ஏகமாய்ச்‌ சராசர மியாவையுந்‌ தந்தென்று 
மொருவரான வராரியநாட்டெழிலுரைப்பதற்கெளிதாமோ. 51. 
*திருநாட்டுச்‌ சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌ - 86 


மூன்றாவது 
x திருநகரச்சருக்கம்‌ 


பணியினுக்‌ கழகு புரிமதிச்‌ சடையார்‌ பரவிய பத்தர்‌ தம்‌ 
பிறவிப்‌, பிணியினுக்‌ கமுதாங்‌ கூழைநா யகர்வாழ்‌ பெருமை 
யாற்‌ பெருவிலை மதியா, மணியினுக்‌ கழகாம்‌ வயிரமே போல 
வளர்நிலத்‌ துள்ளுமா நகரி, னணியினுக்‌ கெல்லா மணிசெய்‌ 
சீராசை யணிநகர்ச்‌ சிறப்பினை யறைவாம்‌. 1. 


50. விரவு - கலக்கின்ற. கன்னல்‌ - கரும்பு, பரவர்‌ - நெ 
ய்தல்‌ நில மாக்கள்‌. பலாநிழல்‌ - (மருதநிலத்துப்‌) பலாமரத்து 
நிழலில்‌. சிற்றில்‌ - சிறுவீடு. நரலைவாய்‌ - (நெய்தநிலத்துக்‌) கடலினி 
Lög. உந்திய - செலுத்தப்பட்ட. நந்துகள்‌ - சங்குகள்‌. மரக 
தம்‌ - மரகதரந்நம்‌ போலும்‌. மள்ளியர்‌ - மருதநிலப்பெண்கள்‌. 
351. ௧௬ - கருப்பத்தில்‌. மருவு - பொருந்திய. அரா - பாம்‌ 
புகளாகிய. இருவர்‌ - சங்கன்‌ பத்மன்‌ என்பவர்‌. ஆகமும்‌ - திரு 
மேனிகளும்‌. ஏகமாய்‌ - ஒன்றாக. (ஆய்‌ - ஆகளன்னு மெச்சத்‌ 
திரிபு) மாலு மீசனுமான இருவர்‌ ஒருவராக எனக்கூட்டுக. 
1. பணி - ஆபரணம்‌. புரி - செய்கின்ற. கூழைநாயகர்‌ - சங்‌ 
கரேசர்‌, நிலம்‌ - பூமி, அணி - அழகு. சீர்‌ - சீர்திருத்தி. சீராசை. 
28 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 
அன்னவா கனனுங்‌ கருடவா கனனுமணிமுடியடியறி 
யாத, வன்னவார்‌ சங்கக்‌ குழையினார்‌ கூழை நாயகர்‌ மருவிய 
வலத்தாற்‌, பொன்னவா நகரும்பூவின magu போற்றுசீ 
ராசைப்பொன்‌ னகர்ச்சீ, ரென்னவா வாலே யியம்பலா 
மென்ன வெண்ணுத லேழைமைத்‌ திறமே. 2. 


இரவிதன்‌ கிரண மற்பமுஞ்‌ செல்லா திருணிறை நிழற்‌ 
றிட விண்ணிற்‌, பரவிய தருவின்‌ மேற்றரு வாகிப்‌ பணைகணீ 
ண்‌ டரும்பலர்‌ மதுக்காய்‌, விரவிய கனிகண்‌ மூவிரு. ருதுவு 
மிக்கவாய்‌ வழங்கிமேற்‌ புரிசை, மருவிய வகழிப்‌ புறத்தி 
னின்‌ வளைந்து வளர்ந்தது வளந்தரு சோலை. 3. 


துணைகளும்‌ பேடுமாகவண்‌ டினங்கள்‌ சூழ்ந்துபூந்‌ துளி 
மது வருந்தி, யிணர்களிற்‌ குடைந்து தாதுகளுயிர்க்கு மெழி 
ன்மரத்‌ தொருசிறை யிருந்து, மணமுடித்‌ திளஞ்சூன்‌ மரு 
விய மந்தி வாவுற।ு தெனவயி னணைத்தும்‌, பணைகளிற்‌ கடு 
வன்‌ பாய்ந்திடு சோலைப்‌ பரப்பினைப்‌ பகரலாம்‌ படித்தோ. 4, 


இன்த மம ப பட அ டட ட ட ட ட ட ட ட ட டட 
சீராசையென்னும்‌ பெயரினுடைய. அணி - நன்மை. நகர்‌ - 
(சங்கரநாராயணர்‌ கோவிலென்னும்‌) தலம்‌. 
2. அணிமுடி - அழகியதலை. அடி - திருவடி, வன்னம்‌ - 
நிறம்‌. வார்‌ - நீண்ட, வலம்‌ - வலிமை. பொன்னவா நகர்‌ - 
பொன்னுடையவாகிய தேவலோகமும்‌. பூவினான்‌ 5 பிரமன்‌. 
பொன்‌ - அழகு. அவா - ஆசை. ஏழைமைத்திறம்‌ - அறியாமைத்‌ 
தன்மை. 
3. இரவி - சூரியன்‌. அற்பம்‌ - சிறிது. நிரை - நிரைந்து, 
நிழற்ற - நிழலைச்செய்தற்கு. பரவிய - விரிந்த, தரு ” கற்பகம்‌ 
மேல்‌ தரு - உயர்ந்த மரங்கள்‌. பணைகள்‌ - கிளைகள்‌. விரவிய - 
கலந்த. ருது -இருது, பருவகாலங்களிலும்‌. வழங்கி - கொடுத்து. 
மேல்புரிசை - உயர்ந்தமதில்‌. அகழி - அதழ்‌. புறம்‌ - 
பக்கம்‌. f 

f i ம்‌. பேடும்‌ - 
4, துணைகளும்‌ - சகாயமாகிய ஆண்களும்‌. - 
பெண்களும்‌. மது - தேன்‌. அருந்தி - உண்டு. இணர்‌ - aes 
த்து. குடைந்து - கிண்டி. தாது - மகரந்தம்‌. உயிர்க்கும்‌ - s 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


மொய்ம்மதி தரித்தார்‌ முதுகரி யுரித்தார்‌ மூவுல கத்து 
யிர்க்‌ கெல்லா, மிம்மையி லிருமைப்‌ பயனருள்‌ கூழை யிறை 
திரு நகரெயிற்‌ புறம்போ, யெம்மையே காப்பா யெனக்கிடந்‌ 
தரற்றி னிசைவிலா வுவர்க்குண மகற்றிச்‌, செம்மையே புரிவ 
ரெனத்திரைக்‌ கடல்சூழ்ந்‌ தாலெனத்‌ திகழ்ந்த பேரகழி. 5. 


வாளர வுலகிற்‌ கீழதா யாழ்ந்த வாழமு மற்றதன்‌ விரிவு, 
நீளமுங்‌ கணக்கா னிலைபடா மையினா னிகர்பரம்‌ பொருளக 
ழண்ட, கோளமுங்‌ கடந்த காப்பினுச்‌ சியின்மேற்‌ குலவிய 
கொண்டல்கள்‌ படித, னாளுமவ்‌ வகழ்நீ ௬ுணவரு கயங்கள்‌ 
ஞாங்கர்வந்‌ தமர்தலை நாடும்‌. 6. 


ரியும்‌. ஒருசிறை - பக்கம்‌. மணமுடித்து - விவாகஞ்செய்து, 
மந்தி - குரங்கு, வாவுறாது - தாவமாட்டாது. வயின்‌ - வயிற்‌ 
றில்‌. பணைகளில்‌ - மரக்கிளைகளில்‌. கடுவன்‌ - ஆண்குரங்கு. படித்தோ 
= தன்மையதோ. 


5. மொய்‌ - வலிமை. மதி - சந்திரன்‌. முதுகரி - பெரிய 
யானை. இம்மை - இப்பிறப்பு. இருமைப்பயன்‌ - இம்மை, மறு 
மைப்பிரயோசனம்‌. அருள்‌ - கொடுக்கின்ற. கூழை இறை - 
சங்கரநாராயணர்‌. எயில்‌ - மதில்‌. புரம்‌ - பக்கத்தில்‌. அரற்‌ 
நின்‌ - ஒலமிட்டால்‌, இசைவு - பொருத்தம்‌. செம்மை - நன்‌ 
மை. சூழ்ந்தாலென - சூழந்தாற்போல. திகழ்ந்த - விளங்கியது. 
திகழ்ந்தது என்பதில்‌ இறுதிகெட்டது). 


6. வாள்‌அரவுலகில்‌ - ஒளி பொருந்திய நாகருலகத்தினும்‌, 
ஆழ்ந்த - ஆழ்ந்திய, தாழ்ந்த. விரிவு - விலாசம்‌. அகலம்‌ - நிலைப 
டாமை - அளவுபடாமை. அகழ்‌ - அகழி. பரம்பொருள்‌ - பிரமப்‌ 
பொருளை. நிகர்‌ - சமானம்‌. (ஆம்‌) அண்டகோளம்‌ - (மேல்‌) 
அண்டத்தின்‌ வட்டம்‌. கடந்த - தாண்டிய, காப்பின்‌ - காவ 
லாகிய மதிலின்‌. குலவிய - விளங்கிய, கொண்டல்கள்‌ - மேகங்‌ 
கள்‌. படிதல்‌ - தங்குதல்‌. நாளும்‌ - தினந்தோறும்‌, கயங்கள்‌ - 
யானைகள்‌. ஞாங்கர்‌ - (அகழியின்‌) பக்கத்தில்‌. அமர்தலை - தங்‌ 
குதலை நாடும்‌ - ஒக்கும்‌. 

30 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 
இடஞ்கருஞ்‌ சுறாவும்‌ வாளையுங்‌ கயலி னினங்களுங்‌ கம 
டமு நெருங்கித்‌, தொடங்குபோர்‌ புரிய நீங்குசை வலத்தின்‌ 
றொத்துக்‌ டொடர்ந்துபின்‌ மூடன்‌, மடங்கென்மெய்‌ யறிவு 
நீங்கிய காலத்‌ தெய்திடு மாயையை: நிகர்க்குங்‌, கிடங்கரின்‌ 
பெருமை புறக்கடற்‌ பெருமைக்‌ கெண்மடங்‌ காவதே கிளக்‌ 
கின்‌. 7. 


அல்லிவெண்‌ கமலஞ்‌ செங்கம லங்க ளாம்பல்க எலரக 
ழியினிற்‌, புல்லிய சிறைவண்‌ டினமெலாங்‌ கூடிப்‌ புதுநறா 
வுண்டுபண்‌ புகறல்‌, வல்லியா வுடைசங்‌ கார்திருப்‌ புகழை 
வண்டுருக்‌ கொண்டுவா னவர்கள்‌, சொல்லிசைப்‌ பாட்டான்‌ 
மதிற்புறத்‌ துற்றுத்‌ துதித்தல்போற்‌ சொல்லலாந்தகைத்தே. 8. 
அறமுதல்‌ வளர்க்கு மம்மைகோ மதியங்‌ குறைதலா 
லவட்டரும்‌ வரைநாற்‌. புறமுகங்‌ களினு நான்குருக்‌ கொண்டு 
போந்துநின்‌ றதுவெனப்பொருந்து, முறைபிர மனுநா 
ரணனுநா டரிய வொருமுத லும்பாடவா னவர்நன்‌, னிறைமு 
னிக்‌ கணங்கள்‌ பரவிய சங்க ரேசுரர்‌ நீணக ரிஞ்சி. 9. 
இப பப்ப ப்ப வவட 
7. இடங்கர்‌ - முதலை. சுறா - ஒர்மீன்‌. வாளை - ஓர்மின்‌. 
கயல்‌ - கெண்டைமீன்‌. கமடம்‌ - ஆமை. போர்புரிய - சண்டை 
செய்ய. நீங்கு - விலகுகின்ற. சைவலத்தின்‌ தொத்துகள்‌ - பாசிக்‌ 
கொத்துக்கள்‌. பின்‌ - (போர்நீங்கிய) பின்னர்‌. (வந்து) மூடல்‌ - 
மறைத்தல்‌. மடம்‌ - அறியாமையை. கொல்‌ = கெடுக்கின்ற. 
கிடங்கர்‌ - அகழி. புறக்கடல்‌ - பெரும்புறக்கடல்‌. சத்தசமுத்திரத்‌ 
தையும்‌ அப்பாற்‌ சூழ்ந்துள்ள சமுத்திரம்‌. எண்மடங்கு - எட்டுப்‌ 
பங்கு (அதிகப்பெருமை) ஆவது - உண்டாகப்பட்டது. கிளக்‌ 
கின்‌ - சொல்லுங்கால்‌. 


8. அல்லி - அகவிதழ்களுடைய. அவர்‌ - மலர்கின்ற 
புல்லிய - புணர்ந்த. நறா - தேன்‌. பண்புகறல்‌ - இசைபாடுதல்‌ 
வல்லி - வல்லிக்கொடிபோன்ற. தகைத்து - தகுதியையுடையது. 

9. அறமுதல்‌ - தருமமுதலியவற்றை. அவள்தரும்‌ - அவ 
ளைப்பெற்ற, வரை - இமயமலை, முகங்கள்‌ - இடங்கள்‌, உரு 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


Sak 


https://archive.org/details/@muthulakshmi | academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வான்முடி யளக்குந்‌ தன்மையாற்‌ றிருமான்‌ மலரடி 
நிகர்த்திடும்‌ வான, மேன்மதி மேக முடியுறு தலினால்‌ விரிச 
டை விமலனைப்‌ பொருவுங்‌, கான்முகந்‌ துண்ணுஞ்‌ சேடன்‌ 
மா முடிமேற்‌ கனமுற வடித்தலங்‌ கதுவி, நூனயந்‌ தெரிந்த 
சிற்பரும்‌ பார்த்து நுவலுதற்‌ கரியதந்‌ நொச்சி. 10. 


நால்வகைச்சேனை பொருந்தலாற்‌ பொறிக ண்ணலா 
லியாணராற்‌ றிருந்து, நூல்வழி நடத்துந்‌ தன்மைய னன்‌ 
னீர்‌ மருவலா னோக்குவோர்க்‌ கினிமைப்‌, பாலுறப்‌ புகழும்‌ 
பான்மையே யுறலாற்‌ பாய்திரைப்‌ பரவைசூழ்‌ கிடந்த, தால 
Gup புரக்கு மாசருக்‌ கிணையாச்‌ சாற்றலாந்‌ தடமதிற்‌ சிறப்பே.77. 


வடிவம்‌ கொடுபோந்து - கொண்டுவந்து. உறை - உயர்ச்சி. ஒ 
ருமுதல்‌ - ஒப்பற்ற முதற்பொருளாகிய. நல்‌ நிறை - நன்மைநிறை 
ந்த. நீள்‌ நகர்‌ - நீண்டவாராசையின்‌. இஞ்சி - மதில்‌. முதற்பொ 
ருளாகிய சங்கரேசரெனக்கூட்டுக. 


10. வான்முடி - ஆகாயத்துச்சி. திருமால்‌ - விஷ்ணு. மதி - 
சந்திரன்‌. மேகம்‌, முடி உறுதலினால்‌ - தலையிலே பொருந்து 
தலால்‌. பொருவும்‌ - ஒக்கும்‌. (சிவபிரான்முடியில்‌ நான்குமேகங்‌ 
களிருக்கின்றன. அதனைத்‌ திருவிளையாடல்‌ எல்லாம்வல்ல சித்தரா 
னபடலம்‌ முதலாவது செய்யுளிற்‌ காண்க) கால்‌ - காற்றை. முகந்து 
வாரி. கணம்‌ - பாரம்‌. அடித்தலம்‌ - அடிப்பாகம்‌. கதுவி - பற்‌ 
றி. நூல்‌ நயம்‌ - சாத்திர நன்மை. சிற்பர்‌ - கம்மியர்‌, கம்மாளர்‌. 
நுவலுதற்கு - சொல்லுவதற்கு. அரியது - அருமையுடையது. 
நொச்சி - மதில்‌. 


11. நால்வகைச்சேனைபொருந்தலால்‌ - ரதகசதுரகபாதாதிகள்‌ 
(சூழப்‌) பொருந்தியிருத்தலால்‌. பொறிகள்‌ - யந்திரங்கள்‌. யாண 
ராற்றிருந்து - தச்சர்‌ (சொல்லிய) வழியிலிருந்து. நன்மையாலே 
திருந்துகின்ற) நூல்வழிநடத்தும்‌ - சிற்பசாஸ்திரப்படி செய்யப்ப 
டும்‌. (தருமசாஸ்திரப்படி (நீதி) செலுத்தும்‌) நல்நீர்‌ - நல்ல அகழி 
யை (நல்லகுணம்‌). நீர்‌ - அகழியென்றது - ஆகுபெயர்‌. பால்‌உற 


92 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 


நாற்றிசைப்‌ புருசை நடுவினி னிறுத்து நன்னிலை வாயில்‌ 
கணான்கின்‌, றோற்றம துரைப்பிற்‌ நறொல்விதி முகமோ சரி 
யையே முதலநாற்‌ றுறையோ, வேற்றமெய்‌ யடியர்க்‌ குதவு 
சாலோக முதலநாற்‌ பதங்கொலோ வெம்மாற்‌, சாற்றவுந்‌ தகு 
மோ வவற்றின்மேற்‌ சிகரந்‌ தமனிய வுலகின்மேற்‌ றயங்கும்‌. 12. 


மூன்றர ணட்டார்‌ முச்சுடர்‌ விழியார்‌ முப்பகை யறுத்‌ 
தமோ னியர்கள்‌, போன்றவர்‌ யார்க்கும்‌ பொருந்துமூ வயிக்‌ 
யம்‌. புரிந்தருள்‌ புண்ணிய மூர்த்தி, மான்றனி நோக்கி யாவ 
டை வல்லி மணாளர்க்கு மக சிவ புரமாத்‌, தோன்றுசீ ராசை 
சூழந்தெழு சோலை யகழிதொன்‌ மதினிலை யிவையே. 13. 
வேறு 

புன்னை யின்னிழற்‌ பூங்கொடி யாவுடை 

யன்னை பாகத்‌ தமர்சங்க ரேசுரர்‌ 

மன்னி வாழ வளர்ந்தசீ ராசையா 

நன்ன கர்த்திரு வீதி நவிலுவாம்‌. 14. 
மூவர்‌ பாடன்‌ முழக்கமு மொய்ம்மலர்ப்‌ 

பாவை யன்னவர்‌ பாடலு மாடலுந்‌ 


வெண்ணிறம்‌ பொருந்த. (பருப்பு உற) பரவை - சமுத்திரம்‌. தா 
லம்‌ - பூமி. சிறப்பு - சிறப்புடைய. மதில்‌ - மதிலை. 


12. புரிசைநடுவினில்‌ - மதில்கள்‌ நடு இடத்தில்‌. தோற்றம்‌ - காட்சி. 
தொல்விதி - பெரிய பிரமதேவர்‌. துறை - வழி. ஏற்‌ 
றம்‌ - உயர்வுடைய. பதம்‌ - பதவி. தகுமோ - கூடுமோ. அவற்‌ 
றின்‌ அவ்வாயில்கள்‌ நான்கின்‌. சிகரி - கோபுரங்கள்‌. தமனிய 
வுலகு - தேவலோகம்‌. தயங்கும்‌ - விளங்கும்‌. 

13. அரண்‌ - மதில்‌. akent - கொன்றவராகிய. முச்சு 
டர்‌ - சோமசூரியாக்கினி. விழியார்‌ - நேத்திரங்களையுடையவர்‌. 
முப்பகை - காமம்‌, வெகுளி, மயக்கமாகிய பகை. பொருந்தும்‌ - 
சேரும்‌. மூ ஐக்யம்‌ - குருலிங்கசங்கமமாகிய மூன்றிலும்‌ லயம்‌. 
14. நிழல்‌ - நிழலில்‌. பூங்கொடி - பூங்கொடிபோலும்‌. பான்‌ 


னி - நிலைபெற்று. சீர்‌ - சீர்த்தி. வீதி - தெருக்களின்‌ சிறப்ன E 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_ academy — , 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 
தேவ தேவன்‌ விழாவணிச்‌ செல்வமு 
மோவி லாதென்று மோங்குமவ்‌ வீதியே. 15. 
செம்பொன்‌ மாளிகை செம்மணி மாளிகை 
பம்பு சந்திர காந்தப்பன்‌ மாளிகை 
யம்ப ரத்தின ராள்மணி மாளிகை 
யிம்ப ௬ுற்றது போல விளங்குமே. 16. 


மாட மீது நிறுத்து மணிக்கொடி 

யாட கப்புவிச்‌ சென்றபி ராவதத்‌ 

தோடை மாநுத லொண்சிந்‌ துரத்தின்மேற்‌ 

சாடி யந்தத்‌ திலகத்தைத்‌ தள்ளுமே. 17. 
நீல மாளிகை மேனிலை நிற்பலர்‌ 

சால நீல நிறம்பெறு தன்மைதற்‌ 

கால மேகத்தைக்‌ கண்டு களித்திடுங்‌ 

கோல மஞ்ஞையின்‌ கூட்டத்தை யொக்குமே. 18. 
பத்தொ டாறு கலைப்பனித்‌ திங்களை 

யொத்த மாமுகத்‌ தோவிய மன்னவர்‌ 

முத்து மாளிகை மேவல்வெண்‌ முண்டக 

மெத்தை மேலுறு வெண்டிரு மானுமே. 19. 


75. மூவர்பாடல்‌ - தேவாரம்‌. மொய்‌ - நெருங்கிய, மலர்‌ 
பாவை - இலக்குமி. விழா - திருவிழா. ஒவிலாது - நீங்காமல்‌. 
16. மாளிகை - மாடம்‌. பம்பு - நெருங்கு. அம்பரத்தினர்‌ - 
விண்ணுலகத்தவர்‌. ஆள்‌ - ஆளுகின்ற. இம்பர்‌ - இவ்விடத்தில்‌. 
7. மணி - அழகிய. ஆடகப்புவி - பொன்னுலகத்தில்‌. 
அயிராவதத்து - வெள்ளையானையின்‌. ஓடை - பட்டமணிந்த. மா - 
பெரிய. நுதல்‌ - நெற்றி. சாடி - மோதி. திலகம்‌, - பொட்டு. 
தள்ளும்‌ - அழிக்கும்‌. 
18. மேல்நிலை - மேலிடத்தில்‌. சால - மிக, தற்காலம்‌ - 
பருவகாலம்‌, கார்காலம்‌. கோலம்‌ - அழகு. 
19. பணி - குளிர்ச்சி. ஒவியம்‌ - சித்திரம்‌. முண்டகம்‌ - தாமரை. 
வெண்டிரு - சாசுவதி. மானும்‌ - போலும்‌. 

94 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


eh 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநகரச்சருக்கம்‌ 


பதும ராகத்‌ தாங்கினிற்‌ பாவையர்‌ 

சதிமு றைப்படி யாடுத றண்மதுப்‌ 

பொதிக டற்குட்‌ பொடித்த துவர்க்கொடி 

யதிருந்‌ தென்றலி லாடுதன்‌ மானுமே. 20. 


பொற்றொ டிக்கரப்‌ பூவைய ராடவர்‌ 

துற்றி வெம்முலை தோளொடு ரோசலா 

லற்ற மாமணி யாரமுந்‌ தார்களு 

முற்று குப்பையவ்‌ வீதி முழுக்கவே. 21. 


தோர ணங்களுந்‌ தூமலர்‌ மாலையும்‌ 

பூர ணந்தரு பூம்புனற்‌ கும்பமுஞ்‌ 

சீர ணங்கு செறிநிலைத்‌ தேர்களு 

மூர டங்கவெவ்‌ வீதியுமுண்டரோ. 22. 


தென்னை வாழை கமுகு செழும்பலா 

மன்னு வீதி மருங்கில்‌ வளர்ந்துமேற்‌ 

பொன்னு லோகத்திற்‌ புக்குத்‌ தருக்குலந்‌ 

தன்னோ டேயிகல்‌ செய்து தருக்குமே. 23. 


20. அரங்கு - நடனசாலை. சதி - தாளவொற்று. தண்மது - 
குளிர்ந்த தேன்‌. பொதி - பொதிந்த. பொடித்த - உண்டாக்கிய 
துவர்‌ - பவளம்‌. அதிரும்‌ - ஒலிக்கும்‌. 


21. பொற்றொடி - பொன்வளையல்‌. துற்றி - நெருங்கி. உரோ 
சல்‌ - உரோஞ்சுதல்‌. ,அற்ற - அறுந்துவிழுந்த, ஆரம்‌ - மாலை 
தார்‌ - (பூ) மாலை. முற்றுகுப்பை - நிறைந்தகுப்பை. 


22. தூ - பரிசுத்தம்‌. பூரணம்‌ - நிறைவு. கும்பம்‌ - குடம்‌ 
அணங்கு - அழகு. செறி - நெருங்கிய. அடங்க - முழுவதும்‌. 


23. மன்னும்‌ - பொருந்தும்‌. மருங்கில்‌ - பக்கத்தில்‌ புக்கு - 
புகுந்து. தரு - கற்பகவிருக்ஷம்‌. இகல்‌ - போர்‌. தருக்கும்‌ = ௧௬ 


வங்‌ 
காள்ளும்‌. ke 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthyla பட்டம்‌ 5 
சங்கரநாராய்ணசுவா காயிறபுராணம 


வேறு 


அதிர்முகி றவழு மாடத்‌ தமைத்தசா எரமுன்‌ நின்று 

முதிரிள முலையார்‌ செவ்வி முகத்தினை நோக்குந்‌ தோறுங்‌ 
கதிர்கலை குறைவு guh களங்கநீத்‌ SYS மூறும்‌ 
புதுமதிகோடிகோடி பொலிதல்போற்றோன்றுமன்றே. 24. 


பொன்னினா லமைந்த மேடை விண்புக வதன்மேற்‌ புக்குத்‌ 
துன்னிய தோகை யன்னார்க்‌ கண்டுசூழ்ந்‌ தருகி ayn 
மின்னெலாமிடைக்கே யஞ்சும்‌ வெண்பிறை நுதற்கே யஞ்சு 
மன்னிய முகில்க ளெல்லா மலர்க்குழற்‌ கஞ்சுமாதோ. 25. 


கொம்மைவெம்‌ முலை களாடப்‌ பந்துகொண்டாடு வாரு 

மம்மனை கழங்கு கைக்கொண்‌ டாடல்கள்‌ பயில்கின்‌ ராருந்‌ 
தம்மன விருப்பத்‌ தோடுங்‌ கொழுநரைத்‌ தழுவிக்‌ கூடி 
யிம்மையி லிந்த்ர போக மிதுவென மகிழ்கின்‌ றாரும்‌. 26. 


கலவியை வளர்ப்ப தற்குக்‌ காரண மின்றி யூடித்‌ 

தலைவர்தம்‌ மனத்து ளாசை வளர்த்துத்தந்‌ தாளில்‌ வீழ்ந்து 
பலமுறை வணங்கச்செய்து பரிவுட னவர்தம்‌ மார்பின்‌ 

முலைமுக டழுந்தப்‌ புல்லி முயங்குதல்‌ புரிகின்‌ றாரும்‌. 27. 


24. அதிர்முகில்‌ - முழங்குகின்றமேகம்‌. சாளரம்‌ - சன்னல்‌ 
செவ்வி - அழகிய. கதிர்‌ - கிரணம்‌. பொலிதல்‌ - விளங்குதல்‌. 


25. புக்கு - புகுந்து. துன்னிய - நெருங்கிய. அருகின்‌ - 
பக்கத்தில்‌. அஞ்சும்‌ - பயப்படும்‌. நுதல்‌ - நெற்றி. மன்னிய - 
பொருந்திய. குழல்‌ - கூந்தல்‌. 


26. கொம்மை - வட்டம்‌. அம்மனை - அம்மானை, கழங்கு - 
கழற்சிக்காய்‌. பயிர்கின்றார்‌ - பழகுகின்றார்‌. கொழுநர்‌ - கணவர்‌. 
இம்மை - இப்பிறப்பு. 


27 omy - ஊடல்செய்து, தலைவர்‌ - கணவர்‌. பரிவு - 
அன்பு. முகடு - உச்சி, புல்லி - தழுவி. முயங்குதல்‌ - கலத்தல்‌. 
36 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


[| பப SS ES Sas 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநகரச்சருக்கம்‌ 


கிள்ளைகட்‌ கனம்பா லூட்டிக்‌ கிளர்மொழி கேட்கின்‌ ருரும்‌ 
வெள்ளன மயில்கள்‌ பூவை விருப்பொடு வளர்க்கின்‌ றாருங்‌ 
கள்ளமர்‌ கரிய கூந்தல்‌ விறலியர்‌ கனிந்து கூறுந்‌ 

தெள்ளமு தனைய பாடல்செவிமடுத்‌ துணர்கின்‌ ராரும்‌. 28. 


மணிகளாற்‌ செய்த பாவை பிரண்டினை மணக்கோ லஞ்செய்‌ 
தணிபெற வருகில்‌ வைத்து வதுவைகளாற்று வாரும்‌ 
பணிகளான்‌ முலையான்‌ வல்லி பிடைதளர்‌ பான்மைநோக்கித்‌ 
தணிவிறங்‌ கலன்க ழற்றித்‌ தாதியர்க்‌ கணிகின்‌ றாரும்‌. 29. 


கோட்டுமா மலரும்‌ வாசக்‌ குளிர்தட மலரும்‌ வல்லித்‌ 

தோட்டுமா மலரும்‌ பூவிற்‌ றோன்றிய மலருங்‌ கொய்து 
வேட்டுணைச்‌ கொழுநர்‌ நல்கு விரைக்கருங்‌ குழலிற்‌ சூட்டி 
யீட்டுபூண்‌ முலையிற்‌ Ggud லெழுதிப்பார்த்‌ திறுமாப்‌ பாரும்‌. 30. 
வீசுமென்‌ கரத்தி லிட்ட வண்டுக ளாட விம்மித்‌ 

தூசொடு தொடர்ந்த கொங்கைத்‌ துணைகண்மே லுந்தியாடப்‌ 
பாசிழை யணிவில்‌ லாட மரகதப்‌ பதுமை போல 

வூசன்மீ தேறி யுள்ளத்‌ துவகையோ டாடு வாரும்‌. 31. 


28. கிள்ளை - கிளி. கிளர்‌ - விளங்குகின்ற. பூவை - நாக 
ணவாய்புள்‌. கள்அமர்‌ - தேன்தங்கிய. விறலியர்‌ - பாடும்பெண்கள்‌. 
செவிமடுத்து - கேட்டு. 


29. மணி - இரத்தம்‌. மணக்கோலம்‌ - கலியாணக்கோலம்‌ 
அணி - அழகு அருகு - பக்கம்‌. பணி - ஆபரணம்‌. வல்லி 
வல்லிக்கொடிபோலும்‌. தணிவு - தாழ்வு. கலன்‌ - ஆபரணம்‌. தாதியர்‌ 
- பாங்கியர்‌. 

30. கோட்டு - மரக்கிளைகளிலுள்ள. தடம்‌ - வாவி. வல்லி = 
கொடியிலுள்ள. தோட்டு - இதழ்களையுடைய பூவில்‌ - நிலத்தில்‌. 
கொய்து - பறித்து. வேள்துணை - மன்மதனையொத்த. கொழுநர்‌ - 
கணவர்‌. விரை - (இயற்கை) வாசனை. பூண்‌ - ஆபரணங்களை. 
ஈட்டு - தொகுத்த, தொய்யில்‌ - சந்தனக்கோலம்‌. இறுமாப்பார்‌ - 
கருவங்கொள்வார்‌. 

31. வண்டு - வளையல்‌. விம்மி - பருத்து, தூசு - உத்தர z 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


மாரனும்‌ விரும்பு கின்ற வனப்புறு புருட ரெல்லா 

மோர்தினங்‌ களுந்தப்‌ பாம லுவநைல்‌ விருந்தோ டுண்டு 

வீரகே சரிபோற்‌ கூடி மென்மலர்‌ மாலை சூடி 

யீரமென்‌ களபம்‌ பூசி யின்புறக்‌ களிக்கின்‌ றாரும்‌. 32, 


சிவபுரா ணங்கள்‌ கேட்டுச்‌ சிந்தையுண்‌ மகிழ்கின்‌ மாருந்‌ 
தவமுறு பெரியோர்க்கண்டு சரணிணை பணிகின்‌ மாரு 

மவநெறி புலன்செல்‌ லாம லத்துவி தங்க ளாய்ந்து 

பவமறு ஞான முத்திப்‌ பரம்பொரு ளுணர்கின்‌ றாரும்‌. 33. 


கதிருத யத்துக்‌ கைந்து கன்னலி னெழுந்து நன்னீர்‌ 

நதியிடைப்‌ படிந்து பூதி கண்டிகை புனைந்து நாவிற்‌ 

றுதிதரு மெழுத்தஞ்‌ சோதிப்‌ புன்னையினீழற்‌ சோதி 

புதுமலர்ப்‌ பாதம்‌ போற்றித்‌ தோத்திரம்‌ புகல்கின்‌ (GU. 34. 
இத்தகை மடவார்‌ மாந்த ரெல்லியின்‌ கடிகை மூன்று 

பத்தையு மினிது போக்கிப்‌ பரிதிபோய்‌ மறைந்த பின்னர்த்‌ 
தத்தைநல்‌ மொழியா ரோடு தண்மல ரமளி யெய்தி .” 

முத்தணி தனங்கைக்கொண்டு முயங்குதல்‌ புரிகின்றாரும்‌. 35. 
யம்‌ தொடர்ந்த - தொடர்ந்தெழுந்த. துணை - இரண்டு. மே 
லுந்தி - மேலேறி. பாசு - பசிய, இழையணி. இழையாகிய ஆப 
ரணத்தின்‌. வில்‌ - சோதி. ஆட - அசைய. ஆடுவார்‌ - விளையா 
டுவார்‌. 

32. வனப்பு - அழகு. தினம்‌ - நாள்‌. தப்பாமல்‌ - தவறாமல்‌. உவகை 
- மகிழ்ச்சி. வீரசேகரி - வீரமுள்ள சிங்கம்‌. ஈரம்‌ - 
குளிர்ச்சி. 


33. சரண்‌ - பாதம்‌. இணை - இரண்டு அவநெறி - பாவ 4 


வழியில்‌. புலன்‌ - இந்திரியுங்கள்‌. அத்துவிதம்‌ - இரண்டற்றலொ 
ன்று, சிவமும்‌  ஆன்மாவுங்‌ கூடிநிற்கு நிலை. பலம்‌ - சனம்‌. 
பரம்பொருள்‌ - உண்மைப்பொருள்‌. 
34. கதிர்‌ - சூரியன்‌. கன்னல்‌ - நாழிகை. பூதி - வீபூதி: 
கண்டிகை - உருத்திராக்கம்‌. சோதி - சங்கரேசுரர்‌. 
35. இத்தகை - இந்தக்குணத்தையுடைய. எல்லியின்‌ - பசு. 

38 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ee கை 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 
வேறு 


பொன்னாலு மவாவெழிலாற்‌ போர்விழியாற்‌ கனதனத்‌ 
தாற்‌ பொட்டான்‌ மெட்டாற்‌, கன்னார்கொண் டதுபோலக்‌ 
கடினமனத்‌ துறவரையுங்‌ கலக்கஞ்செய்து,. மன்னாசை தனைக்‌ 
கொடுத்துத்‌ தமைவிரும்பு வாராசை மயக்கின்‌ வாங்கு, 
மின்னாராம்‌ பாத்தையர்கள்‌ விளங்குமணி வீதியணி விளம்ப 
sub 36. 


ஆடகத்தாற்‌ பன்மணியா லமைத்தமணி மாளிகைமுன்‌ 
முகப்பி வன்னப்‌, பேடுகுயின்‌ மயில்கிளியோ டைந்திசைபா 
டிச்சாயல்‌ காட்டிப்பேசி, நீடுவிழிக்‌ கொடுங்கணையைக்‌ கா 
முகர்மார்‌ பகத்தெறிய நெஞ்ச மஞ்சித்‌ தேடிவந்து காத்தி 
ருந்து செல்வமெலாந்‌ திறைகொடுக்கச்‌ . செய்யு நீரார்‌. 37 


வந்தபுரு டருக்கெல்லாம்‌ வாய்மொழியா லுபசார வ 
ணக்கஞ்‌ செய்து, சொந்தமனை வியர்போலத்‌ தோற்றுவித்து 
நயப்படுத்தித்‌ தொகையாச்‌ செம்பொன்‌, றந்தபுரு டரைமரு 
வித்‌ தராதவர்தம்‌ பொருள்கவர்தந்‌ திரங்கள்‌ காட்டி, யெந்‌ 


ற்காலத்தில்‌, கடிகை - நாழிகை. அ - அந்த. தந்தைநன்மொ 
ழியார்‌ - கிளிபோலும்‌ நல்ல வார்த்தையுடைய பெண்களுடன்‌. 
அமளி - மெத்தை. அம்மாந்தர்‌ - அந்த ஆடவர்‌. 


36. பொன்னாலும்‌ - இலக்குமியாலும்‌. அவாவு - விரும்பப்‌ 
படு. எழில்‌ - அழகு. மெட்டு - குளிப்பு, நடித்தல்‌. சுல்நார்‌ - ௧ 
ல்லினிடத்துநாரை. கொண்டதுபோல்‌ - (உரித்து) வாங்குதல்‌ 
போல. மன்‌ - (தம்மிடத்தில்‌) நிலைபெற்ற ஆசை - அன்டு. 
விரும்புவார்‌ - இச்சிக்கின்ற ஆடவரது. ஆசை - பொன்னை. 
மணி - அழகிய. வீதியணி - தெருச்சிறப்பு. 


37. ஆடகம்‌ - பொன்‌. மணி - அழகு. முகப்பு - முன்னி 
டம்‌. பேடு - பெட்டை. சாயல்‌ - அழகு. காமுகர்‌ - தூ£த்தா 
அஞ்சி - (அக்காமுகர்‌) பயந்து. திறை - கப்பம்‌. நீரார்‌ - 
குணத்தையுடையார்‌. $ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ae tt eat 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாரா யணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தவிதத்‌ திலும்பொருண்மே. லிச்சைவைத்துத்‌ தேடி மிக 
வீட்டுவார்கள்‌. 38. 


விதிமுறையா மதனசாத்‌ திரமறிந்த வாலிபராம்‌ புருடர்‌ 
மேவிக்‌, கதமுறுபோ கத்தினமுயல்‌ கருத்தையறிந்‌ திதழ்‌ 
கொடுத்துக்‌ கனிவு நாட்டி, யிதமுறுநற்‌ புறத்தொழிலின்‌ 
கலவியான்‌ மோகவெறி யெல்லா நீக்கி, மதமுறும்யானையைப்‌ 
பாகர்‌ வசப்படுத்தி நெருங்குதல்போன்‌ மருவிக்கொள் 
வார்‌. 39. 


படுக்கைமனை யலங்காரஞ்‌ செய்துமல ரமளிமிசைப்‌ ப 
டுத்துச்‌ செம்பொ, னடுக்கணிகர்‌ தனமிரண்டு மாடவர்‌ தங்‌ 
கைக்கொடுத்தங்‌ கவரைக்‌ கட்டி, யுடுக்கையுரிந்‌ தணைபொழுதி 
னோகையுறும்‌ போகத்தா லுயிருங்‌ கூடக்‌, கொடுக்கமன மு 
றும்படிசெய்‌ மாயவித்தை தனக்கொருகொள்‌ கலமே, யன்‌ 
னார்‌. 40. 


நாடகத்தி லரம்பையுரு .வசியனையார்‌ பாட்டிசைக்கு 
நார தாதி, மாடகநல்‌ லியாழுடையோர்‌ மயக்கும்வகை புன்‌ 
னைவனமருங்கின்‌ லைகு, மாடகப்பொற்‌ சிலையுடையா ராவு 
டையம்‌ பிகைபுகழை யன்பாப்‌ பாடிச்‌ சூடகக்கை யாலவர்க்‌ 
கே தொண்டுசெய்து வழிபடுதற்‌ றொழிலே பூண்பார்‌. A. 
38. தோற்றுவித்து - பாவனைகாட்டி, தொகையா - குவிய 
லாக. கலர்‌ - கிரகிக்கின்ற, தந்திரம்‌ - உபாயம்‌. ஈட்டுவர்‌ - 
சம்பாதிப்பார்‌. . 


39. விதிமுறையா - கிரமப்படியாக. மதனசாஸ்திரம்‌ - கொக்கோக 
முதலிய நூல்கள்‌. கதம்‌ - வேகம்‌. முயல்‌ - தொடங்குகின்ற. 
புறச்தொழில்‌ - வெளியே யவயவங்களிற்செய்யுங்கிரியை. கலவி - 
புணர்ச்சி. வெறி - மயக்கம்‌. 0 


40. அமளி - மெத்தை. அடுக்கல்‌ - மலை. உடுக்கை - வஸ்திரம்‌. 


உவகை - மகிழ்ச்சி. போகம்‌ - போகவிகற்பம்‌, பலவித 
போகம்‌. கொள்கலம்‌ - பாத்திரம்‌. அன்னார்‌ - போன்றார்‌. 


41. அரம்பை - உருவசி, தெய்வப்பெண்கள்‌. நாரதாதி - 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 


திருவிருந்த மருதவயற்‌ செந்நெல்லின்‌ முளைகொணர்ந்‌ 
து சிவனுக்‌ கன்பாற்‌, பெருவிருந்து முன்பொருவன்‌ செய்த 
துவே கடைப்பிடியாப்‌ பிடித்துத்‌ தாயர்‌, கருவிருந்து வரும்‌ 
பொழுதே நல்லொழுக்கஞ்‌ சைவநெறி கைக்கொண்‌ மெய்தி, 
வருவிருந்து புரந்துமகிழ்‌ வேளாளர்‌ பெருவீதி வளமை 
சொல்வாம்‌. 42, 


மன்ன வர்தங்‌ . கடமைநல்க லாணைவழி நிற்றன்‌ மற்றாள்‌ 
வினைதொ டங்க, றன்னகத்திற்‌ குற்றமின்மை யூக்கமொழுக்‌ 
கம்விருந்து தனைப்பு ரத்தல்‌, பொன்முதற்கைக்‌ கடன்கொடுத்த 
லொற்றுமைகொள்‌ ளுதறெய்வம்‌ போற்றலான, வின்ன 
பத்துமிந்நகர்‌ வேளாளரென்றுங்‌ குறையாமலியற்றுவார்கள்‌. 43. 


இறந்தோரை யிறவாம லிருந்திரந்தோ... ரைப்பற்றொன்‌ 
றின்றித்‌ தானே, துறந்தோரை யாச்சிரமமூன்றுபுரி தொல்‌ 
லோரைப்‌ புரந்து, சூது, மறந்தோரா மீசனணி மணிமுடிமே 
விருந்தகங்கை குலத்தின்‌ வந்து, பிறந்தோராய்‌ வாழுமவர்‌ 
பெருமையொரு நாவாலே பேச லாமோ. 44. 


நாரதமுனிவர்‌ முதலிய. மாடகம்‌ - முறுக்காணி. யாழ்‌ = வீணை. 
மருங்கில்‌ - பக்கத்தில்‌, ஆடகம்‌ - பொன்‌, சிலை - வில்‌. சூடகம்‌ - 
மாதர்கையிலணியும்‌ ஒர்‌ ஆபரணம்‌. வழிபடு - வணங்குகின்ற. 


42. திரு - வளம்‌. மருதம்‌ - மருதநிலம்‌. கொணர்ந்து k 
(இரவிலே) கொண்டுவந்து. சிவனுக்கு - சிவபிரானிடத்து. அன்‌ 
பால்‌ - அன்புடைமையால்‌. பெருவிருந்து - (சிவனடியாருக்குப்‌) 
பெருமைதங்கிய புதிதாகிய உணவு. ஒருவன்‌ - இளையான்குடிமாற 
நாயனார்‌. கடைப்பிடியா - உறுதியாக. பிடித்து - கைப்பற்றி. 
புரந்து - காத்து. 


43. மன்னவர்கடமைநல்கல்‌ - அரசர்க்குச்‌ செய்யவேண்டிய 
நியதிகளைச்‌ செய்துமுடித்தல்‌. ஆணைவழிநிற்றல்‌ - (அவரது) ஆஞ்‌ 
ஞையினொழுகுதல்‌. ஆள்வினைதொடங்கல்‌ - முயர்ச்சியின்‌ மூளுதல்‌, 
ஒற்றுமை - (அரசருடன்‌) மாறுபாடின்மை. 


44. இறந்தோர்‌ - தென்புலத்தார்‌. இரந்தோர்‌ - யாசித்‌ a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


மறுவறுநன்‌ னூலோதல்‌ விதிமுறையே மகவினையை 
யாற்றல்‌ மேலாந்‌, தொறுவினத்தைப்‌ புரத்தலுழல்‌ வேளா 
ண்மை நிதிவிர்த்தி செய்து தூய்மை, யுறுதொழிலாம்‌ வாணி 
கமே யுறுதியாக்‌ கொள்ளல்புக ழோங்கு மித்த, வறுவகை 
யாந்‌ தொழில்புரியு மெழல்வைசிய வீதியின்பா டறைதல்‌ 
செய்வாம்‌. 45. 


குன்றுக்கு நிகரான நலமணியா விழைத்தகூலத்தி Hh 
து, கன்றுக்கு நலந்தருகைக்‌ கன்னியினுக்‌ கடுத்தவிரா சியைக்‌ 
கைக்‌ கொண்டே, யென்றுக்கு நிகரான பொற்பணியும்‌ 
பலபொருளு மிசைவா வாங்கி, யொன்றுக்குப்‌ பதின்மடங்கா 
விலாபமுறும்‌ வாணிகமே யுஞற்று வார்கள்‌. 46. 


நடுப்பேசி வழக்குரைப்பார்‌ மறந்தேனுஞ்‌ சொல்வாய்‌ 
மை நழுவா ரொன்றை, வடுப்பேசார்‌ தம்மரபின்‌ மருங்கை 
விடார்‌ செய்தநன்றி மறக்கமாட்டார்‌, கடுப்பான மொழிபக 
ரார்‌ கல்விடயத்‌ திற்கோடி கனக மேனுங்‌, கொடுப்பார்கள்‌ 
குற்றம்வருங்‌ காரியத்தைத்‌ தங்கருத்திற்‌ குறியா ரன்றே. 47. 
தோர்‌. பற்று - ஆசை. துறந்தோர்‌ - முனிவர்‌. ஆச்சிரமம்மூன்று - 
பிரமச்சரியம்‌, வானப்பிரத்தம்‌, சந்நியாசம்‌. தொல்லோர்‌ - பழையோர்‌. 
புரந்து - பாதுகாத்து. மணி - அழகு. 

45. மறுவறு - குற்றமற்ற. மகவினை - யாகஞ்செய்தல்‌. 
ஆற்றல்‌ - செய்தல்‌. தொறுவினம்‌ - பசுக்கூட்டம்‌. புரத்தல்‌ - 
காத்தல்‌. வாணிகம்‌ - வியாபாரம்‌. பாடு - பெருமை. அறை 
தல்‌. - சொல்லுதல்‌. 


46. குன்று - மலை. இழைத்த - செய்த. கூலம்‌ - கடைவீதி. கன்‌ 
று - வளையல்‌. நலம்‌ - அழகு. கன்னி - பெண்‌, கன்னிராசி. 
அடுத்த - (அக்கன்னிக்கு) பக்கமேயுள்ள. இராசி - துலாம்‌, நிறை 
கோல்‌. என்று - சூரியன்‌. இசைவா - பொருத்தமாக. உஞற்று 
வார்‌ - செய்வார்‌. 


47. நடு - நடுநிலைமை. நழுவார்‌ - தவறார்‌. வடு - குற்றம்‌. 


மரபின்மருங்கு - குலாச்சாரம்‌. கடுப்பு - வெறுப்பு, கனகம்‌ - பொன்‌. 
42 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 


துன்னுகிளை மறையோத நெொல்விதியே யுயர்வேள்வித்‌ 
தொழில்கள்‌ செய்தல்‌, பொன்னிதியங்‌ கொடுத்தவிந்தப்‌ பூத 
லத்தைப்‌ புயமீது வைத்துக்‌ காத்தன்‌, மன்னுபடைத்‌ தொ 
ழில்பயிறல்‌ போர்புரித லெனவாறு வகைத்தொ AG, முன்‌ 
னவராய்‌ முன்னவருக்‌ கடுத்தகுல மன்னர்முது வீதி சொல்‌ 
வாம்‌. 48. 


வேறு 


மதிமுக டுரோசு மாட மாளிகை மணி முகப்புங்‌ 

கதிர்தொடு கோ புரங்கள்‌ கனமக மேரு நேர 

விதியறி சிற்பர்‌ செய்த மேனிலைச்‌ சிறப்பு நோக்கிற்‌ 

புதியதோர்‌ தெய்வலோகம்‌ புவனத்திற்‌' றோன்றல்‌ போலும்‌. 49. 


துன்னரி யேறுபோலச்‌ சுடர்முடி வேந்தர்‌ மைந்தர்‌ 

மின்னும்வாள்‌ பலகை கைக்கொண்‌ டெதிரெதிர்‌ வீசி நின்று 
தன்னுடற்‌ காப்பி யற்றி யெதிரிவாள்‌ வெட்டுத்தாங்கிப்‌ - 
பின்னவர்‌ தம்மேல்‌ வெட்டிப்‌ பெயர்ந்துநின்‌ ரார்க்கின்றாரும்‌. 50. 
ee ee திக்கை கைக்களை கை ன்‌ 


48. துன்னு - நெருங்கிய. கிளைமறை - உபவேதம்‌. தொல்‌ 
வீதி - பழையவிதிப்படி. வேள்வி - யாகம்‌. பொன்நிதியம்‌ ச்‌ 
பொன்னாகிய திரவியம்‌. படை - ஆயுதம்‌. போர்‌ - யுத்தம்‌. 
முன்னவர்‌ - தலைவர்‌. முன்னவர்‌ - 'முதல்வருணத்தார்‌. பிராம 


ணர்‌. 


š - சந்திரமண்டலத்தை. முகடு - உச்சி, உரோ 
ai a ie னின்‌! > மாடமாகிய மாளிகை வீடு. 
முகப்பு - முன்னிடம்‌. கதிர்‌ - சூரியமண்டலத்தை. கனம்‌ - மேன்மை. 
மகமேருமலை. நேர - ஒப்ப. சிற்பர்‌ = சிற்ப 
சாத்திரங்‌ கற்ற தச்சர்‌. மேனிலை - மேற்றட்டு. புவனம்‌ = 
பூலோகம்‌. 

50. துன்‌ - நெருங்கிய, அரியேறு - ஆண்சிங்கம்‌. சுடர்‌ if 
e a எதும்‌ - ஒளிவீசும்‌. பலகை - கேடகம்‌, 
பின்‌ - பின்னர்‌. அவர்‌ - எதிரிகள்‌, பெயர்ந்து - நீங்கி. ஆர்க்கின்றார்‌ 
- ஆரவாரிக்கின்றவர்‌. JE 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


முரசதிர்‌ வீதி தோறு நிரைநிரை முகிறா யெட்டு 

வரையெனப்‌ பருத்துநீண்டு வாவுமைங்‌ கதியி னாலே 
விரையும்வெம்‌ பரிகள்‌ பூட்டி மிளிர்மணிக்‌ கொடிகள்‌ கட்டு 
மிரதமூர்ந்‌ திந்திரன்சே யெனப்பொலிந்‌ தெய்து வாரும்‌. 51. 


உன்னத முழமே ழொன்பா னீளம துடைத்தா யொன்பான்‌ 
றன்னுறுப்‌ பதனாற்‌ போரிற்‌ சாடியித்‌ தரையின்‌ மீதின்‌ 

மன்னுமே முறுப்புத்‌ தோயு மத்தமா நடாத்தி யும்பர்‌ 

பொன்னுல கரச னென்னப்‌ புகழ்தர வருகின்றாரும்‌. 52. 


இரவித னொற்றை யாழித்‌ தேரினை யீர்த்துச்‌ செல்லு 

மரகதப்‌ புரவிக்‌ கெட்டு மடங்குவல்‌ வேகம்‌ வாய்த்த 

குரகத மூர்ந்து சாரி வலமிடங்‌ கொண்டு சுற்றிப்‌ 

பரதநா டகத்திலாட்டிப்‌ பரித்தொழில்‌ பயில்கின்றாரும்‌. 53. 


திருகுவெங்கோட்டுச்செந்தீயனையசெம்மயிர்க்கடாக்கள்‌ 
பொருதிடப்பொருத்திவென்றி கொண்டதைப்புகழ்கின்றாரும்‌. 


51. அதிர்‌ - ஒலிக்கும்‌. நிரைநிரை - வரிசைவரிசையாக. 
முகில்‌ - மேகம்‌. ஏட்டுவரை - அட்டகுல ப்பருவதம்‌. வாவும்‌ - 
தாவும்‌. ஐங்கதி - பஞ்சகதி, மல்லகதி, மயூரகதி, குரங்குக்கதி, 
புவிக்கதி, இடபகதி, விரையும்‌ - விரைந்துசெல்லும்‌. மிளிர்‌ - 
விளங்குகின்ற. இந்திரன்சேய்‌ - சயந்தன்‌. பொலிந்து - விளங்கி. 


52. உன்னதம்‌ - உயர்ச்சி, ஒன்பான்‌ - ஒன்பது (முழம்‌) உடைத்தாய்‌ 
- உடையதாகி. ஒன்பான்‌உறுப்பு - ஒன்பது அவயவம்‌ - வால்‌, 
கால்கள்‌, சரீரம்‌, துதிக்கை, கொம்புகள்‌. போர்‌ - யுத்தம்‌. சாடி - 
மோதி. ஏழ்‌உறுப்பு - ஏழு அவயவம்‌, கால்கள்‌, கோசம்‌, துதிக்கை, 
வால்‌. மத்தமா - மதத்தையுடைய யானை. 


53. இரவி - சூரியன்‌. ஆழி - சக்கரம்‌. ஈர்த்து - இழுத்து. 
மரகதம்‌ - மரகதநிறத்தையுடைய. புரவி - குதிரை. மடங்கு - 
பங்கு. துரகதம்‌ - குதிரை. வலம்‌ - வலப்பக்கம்‌ இடம்‌ - இடப்பக்கம்‌. 
சாரிகொண்டு - உலாப்போந்து. பரதநாடகம்‌ - 
பாவ ராக தாளத்தோடுகூடியநாட்டியத்தில்‌, ஆட்டி - ஆடச்செய்து. 

44 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.or /details/@muthulakshmi_academy 
ருநகரச்சருக்கம்‌ 
விரிசிறை யடித்துக்‌ கூவும்‌ வாரண வெங்கான்‌ முள்ளாற்‌ 
குருதிகொ ப்பளிக்கக்குத்துங்‌ கொடுஞ்சமர்பார்க்கின்றாரும்‌ 54. 


இருமலை கோடுண்டாகி யெதிரெதிர்‌ மலைந்தா லென்னக்‌ 
கருமுகில்‌ போலு ரற்றிக்‌ கண்களிற்‌ கனல்கள்‌ சிந்தப்‌ 

பெருமத மூன்றுந்‌ தத்தப்‌ பெரும்பனைக்‌ கரம்பி ணைத்துப்‌ 
பொருகரிப்‌ போரி யற்றிப்‌ புயங்கொட்டிப்‌ பார்க்கின்றாரும்‌. 55. 
தேர்நிரை நாவாயாகச்‌ செழுங்கரிக்‌ குலநீ ருண்ணுங்‌ 

கார்நிரை யாகக்‌ காலாள்‌ கதித்தெழு மீன்களாக 

தேர்தரு புரவிக்‌ கூட்ட மெற்றுவெண்‌ டிரைக ளாகப்‌ 

பார்புக prei வீதி படர்பெருங்‌ கடலை யொத்த. 36. 


வேறு 


மறையோத லோதுவித்தன்‌ மகம்புரிதல்‌ புரிவித்தல்‌ வந்‌ 
தேற்‌ போர்க்கு, நிறைவாக நிதிகொடுத்த லேற்றலிந்தத்‌ 
தொழிலாறு நெறியிற்‌ கொண்டு, முறையாமுத்‌ தழலோம்பி 
நாடோறு மூவர்முதற்‌ றேவரியார்க்குங்‌ குறையாம லவிப்‌ 
பாகங்‌ கொடுக்குமறை யோர்வீதி கூறுகிற்பாம்‌. 57. 
54. திருகு - முறுகிய. வெம்‌ கோட்டு - வெய்ய கொம்புக 
ளையுடைய, கடாக்கள்‌ - ஆட்டுக்கடாக்கள்‌. பொருத்தி - மூட்டி 
வென்றி - வெற்றி. வாரணம்‌ - கோழி. குருதி - இரத்தம்‌. 
சமர்‌ - யுத்தம்‌. 
55. கோடு - கொம்பு. மலைந்தாலென்ன - சண்டை செய்‌ 
தாற்போல. உரற்றி - பேரொலிசெய்து. கனல்‌ - தீ. மதமு 
ன்று - ,கன்னமதம்‌, கைமதம்‌, :கோசமதம்‌. தத்த - பெருக்கெடுத்‌ 
தோட. பனை - பனைபோலும்‌. கரம்பிணைத்து - கைகளைப்பின்‌ 
னி. பொரு கரி. போர்செய்கின்ற யானை. கொட்டி - தட்டி. 
56. நிரை - வரிசை. நாவாய்‌ - மரக்கலம்‌, தோணி. கார்‌, - மேகம்‌. - 
காலாள்‌ - வீரர்கள்‌. கதித்து. மேலோங்கி. ஏர்‌ - அழகு. புரவி - 
குதிரை. எற்று - மோதுகின்ற. திரை - அலை. வீதி - வீதிகள்‌. 
படர்ந்த - விரிந்த, ஒத்த - போன்றன. 
57. மறை - வேதம்‌. மகம்புரிதல்‌ - யாகஞ்செய்தல்‌. நிறை. 

45 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthylakshny academy + 
சங்கரநாராயணசுவாமி கோமாற்புராணம்‌ 


ஆதிசைவ ராய்மறையா கமமனைத்துந்‌ தேர்ந்தபிடே 
கங்க ளாற்றிப்‌, பூதியணிந்‌ தைந்தெழுத்தைப்‌ பொருளெனக்‌ 
கொண் டரன்பூசைத்‌ தொழிலே பூண்டோர்‌, சோதிசிவ 
சங்கரரா வுடைதிருவா லயத்தின்‌ முன்னர்த்‌ தோன்று கின்‌ 
ற, வீதியினிற்‌ சிவமறையோர்‌ பொற்கிருக நிரைநிரையாய்‌ 
விளங்குந்‌ தானே. 58. 


வந்திரவி யெழும்பொழுது மாத்யான மாலையென வகுத்த 
மூன்று, சந்தியினுங்‌ காயத்ரி தனையுரைத்துச்‌ சந்திசெ 
யுந்‌ தவத்தோ ராகி, யிந்துவணி சடைப்பெருமாற்‌ குரியவேள்‌ 
விக்கிரியை யியற்றி யென்று, மந்தணர்கள்‌ சிறந்திருப்பா 
ரருமறையின்‌ முழக்கமறா தந்த வீதி. 59. 


பொய்புகலா வொருமொழியா ரிருபிறப்பார்‌ முக்குற்‌ 
றம்‌ போக்கி நான்கு, தெய்வமறை யுணர்ந்தைந்து புலனடக்‌ 
கி யாறுசம யங்க டேர்ந்து, நெய்வார்த்தங்‌ கெழுநாவா னீ 
ளெரியுண்‌ ணும்படிநன்‌ னியதி செய்து, வையகத்தி லுள்‌ 
ளோர்கள்‌ போற்றுபூ சுரராகி வாழ்வாரென்றும்‌. 60. 


அளவு. நெறியில்‌ - முறையாக. முறையா - கிரமமாக. முத்த 
ழல்‌ - மூன்று - அக்கினி, காருகபத்தியம்‌, ஆகவநீயம்‌, தெக்கணாக்‌ 
கினி. ஒம்பி - பாதுகாத்து. மூவர்‌ - தென்புலத்தார்‌, தெய்வம்‌, 
விருந்து, அவி - உணவு, பாகம்‌ - பங்கு. கூறுகிற்பாம்‌ - சொல்‌ 
லுவாம்‌. 
$8. மறையாகமம்‌ - வேதாகமம்‌. ஆற்றி - செய்யப்பட்டு. பூதி - 
வீபூதி. ஐந்தெழுத்து - பஞ்சாக்கரமந்திரம்‌. கிருகம்‌ - வீடு. 
நிரைநிரை - வரிசைவரிசை. பூண்டோராகிய சிவமறையோரெனச்‌ 
கூட்டுக. 
59. பொழுது காலை. மத்யானம்‌ - உச்சிப்பொழுது. சந்தி - காலம்‌. 
காய்த்ரி - காயத்திரி மந்திரம்‌. சந்தி - சந்திநியமம்‌ - இந்து - 
சந்திரன்‌, வேள்வி - யாகம்‌. அந்தணர்கள்‌ (ஆதிசைவால்லாத 
மற்றைப்‌) பிராமணர்கள்‌. 
60. மொழி - சொல்‌. முக்குற்றம்‌ - மூன்றுகுற்றம்‌. காமம்‌ - வெகுளி, 
மயக்கம்‌. தெய்வம்‌ - தெய்வத்தன்மை. ஐந்துபுலன்‌ 

46 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநகரச்சருக்கம்‌ 


மறையிடத்தி னுதாத்தமனு தாத்தமுடன்‌ மறையோ 
தி யங்க மாறி, னிறையுடைத்தா முன்னொன்று மங்கோதிப்‌ 
பின்னைந்து நேயக்‌ கல்வித்‌ துறையிடத்தி லெடுத்தோதி 
யுபசுருதி புராணநூ றோன்ற யாரு, முறையிடத்தில்‌ விரித்‌ 
தோதி மாணவகர்க்‌ கப்பயனை யுறுத்துவார்கள்‌. 61. 


தந்திரவுத்‌ திகளெண்ணான்‌ குந்தேர்ந்து மதமேழுந்‌ 
தழுவிச்‌ சான்றோர்‌, முந்தவுரைத்‌ திடுமட்டப்‌ பிரமாணங்‌ 
களுமுறையா வறிந்து முன்னர்‌, வந்தெதிர்த்து வாதமிடுந்‌ 
தார்க்கீகர்‌ தமைமறுத்து வாத மிட்டுச்‌ சொந்தமாஞ்‌ சைவ 
நிலை நிறுத்தியே பிறமதத்தைத்‌ தூளாச்‌ செய்வார்‌. 62. 


வேறு 


இற்றுறந்‌ திதயப்‌ பற்றினை விடுத்திங்‌ கினியொர்‌ பற்‌ 
றிலையெனப்‌ பொருளின்‌, பற்றினைப்‌ பற்றிப்‌ பாவனை நீக்‌ 
கிப்‌ பாவனா தீதராய்ப்‌ பரிதி, யுற்றிடு குணம்போ லியாவை 


e—a 
பஞ்சேந்திரியம்‌. வார்த்து - ஒழுக்கி. எழுநாவால்‌ - ஏழுநாக்குகளால்‌ 
நீள்எரி - நீண்டஅக்கினி.. நியதி - நித்தியகன்மம்‌. பூசுரர்‌ - பூதேவர்‌. 


61. மறை - வேதம்‌. உதாத்தம்‌, அனுதாத்தம்‌ - உச்சரிப்பி 
னோசைபேதங்கள்‌. அங்கம்‌ - வேதாங்கம்‌. நிறை - நிறைவு. 
உடைத்தாம்‌ - உடையதாம்‌. முன்னொன்று - மந்திரம்‌. பின்‌ 
னைந்து -பின்னுள்ளஜந்து, வியாகரணம்‌, நிகண்டு, சந்தோபிசி 
தம்‌, நிருத்தம்‌, சோதிடம்‌. கல்வித்துறை - நூல்பயிற்சிசெய்யு 
மிடம்‌. உபசுருதி - உபவேதம்‌. மாணவார்க்கு - மாணாக்காகட்ரூ 
உறுத்துவார்‌ - உறச்செய்வார்‌. 

62. தந்திரவுத்தி - நூலிற்கூறும்யுத்தி, மதம்‌ - கொள்கை, 
சான்றோர்‌ - மேலோர்‌. முந்த - முற்பட. அட்டப்பிரமாணம்‌ - . 
எட்டுப்பிரமாணம்‌, அவையாவன. காட்சி, அனுமான்‌, ஆகமம்‌, 
அருத்தாபத்தி, உவமானம்‌, அபாவம்‌, சம்பவம்‌ = ஐதீகம்‌ - Lea 
இவற்றைச்‌ சித்தாந்த சாத்திரங்களுட்‌ காண்க. முறையா - முரி 
யாக. வாதமிடும்‌ - தர்க்கஞ்செய்யும்‌. தார்க்கீகர்‌ - தாக்கஞ்‌ 
வோர்‌. தூளா - பொடியாக. x 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ம க PAH சோயிற்டராணம்‌ 
yg சமமா வுளத்திடை யுன்னியொப்பில்லா, நற்றுறவடை 
ந்த மகான்களால்‌ வசிக்க நண்ணிய மடங்களு மநேகம்‌. 63. 


வேறு 


ஆறு கட்டிகண்‌ டிகைவெண்ணீ றணிந்தபி டேகப்‌ 

பேறு கட்டியைந்‌ தெழுத்துணர்‌ பெரியராய்‌ நுதலி 

னீறு கட்டிய நிமலனை நினைத்துநெஞ்‌ சகத்தில்‌ 

வீறு கட்டிய மெய்யறி வுடையராய்‌ விளங்கி. 64. 


சைவ வாகமஞ்‌ சைவசாத்‌ திரம்பதி னான்கு 

மெய்ய தாம்பசு பதியொடு பாசமும்‌ விசாரித்‌ 

துய்ய நன்கடி யவர்க்குப தேசங்க ளுரைக்கு 

மைய்ய ராஞ்சைவா சாரியர்‌ மடங்களு மநேகம்‌. 65. 


வேறு 


தெரிவரும்‌ பெருமைச்‌ சங்கரே சுரர்கோ விலின்றென்‌ 
மேற்‌ காகிய திக்கி, னரியர வடிவா மரனுருக்‌ காண்பா னம்‌ 
மைகோ மதியுளத்‌ தன்பாற்‌, பெரியநற்‌ றவஞ்செய்‌ தவசு 
மண்‌ டபமொன்‌ றுளததன்‌ பெருமைகள்‌ கல்விக்‌, குரியநா 
மகளு மெடுத்தெடுத்‌ தநேக யுகங்களி னுரைப்பினுமுடியா. 66. 
63. இல்‌ - இல்லறம்‌. துறந்து - கடந்து. பற்று - ஆசை 
பொருள்‌ - பிரமம்‌. பாவனை - தியானம்‌. அதீதர்‌ - எட்டாதவர்‌. 
பரிதிகுணம்‌ - சூரியனுடைய குணம்‌. அஃது எல்லாவற்றையுஞ்‌ 
சுடுதல்‌. துறவு - சந்நியாசம்‌. நண்ணிய - பொருந்திய. 

64. ஆறுகட்டி - காமமுதலிய ஆறையும்‌ உண்டையாகத்‌ திர 
ட்டிக்கட்டிய ஒர்‌ காதணி. கண்டிகை - உருத்திராக்கம்‌. பேறு 
பயனை. கட்டி - ஆக்கி. நீறுகட்டி - விபூதிதரித்து. வீறு கட்‌ 
டிய - பெருமையை ஆக்கிய. 

65. மெய்‌ - உண்மை, பசு - பதி, பாசம்‌ - திரிபதார்த்த 
லக்ஷணங்கள்‌. விசாரித்து - ஆராய்ச்சிசெய்து. உய்ய - பிழைக்க. 
ஐயர்‌ - பெரியவர்‌. சைவாசாரியர்‌ - சைவர்களுடைய குருக்கள்‌. 


66. தெரிவுஅரும்‌ - அறிதற்கரிய. அரியரவடிவு - சங்கா 
நாராயணவுருவம்‌. அரனுரு - சிவசொரூபம்‌. காண்பான்‌ - 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


i SEC 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
திருநகரச்சருக்கம்‌ 
அத்திவா ரங்க ணீலமா மணியா லமைத்ததன்‌ மேற்படி 
கத்தான்‌, மெத்திய தளங்கள்‌ பொருத்திப்பின்‌ பதும ராகத்‌ 
தான்‌ மிளிர்சுவ ரேற்றி, மத்தியிற்‌ பவளக்‌ கானிரை நாட்டி 


வயிரநற்‌ போதிகை மீதி, லுத்திரம்‌ பச்சை யாற்பதித்‌ துயர்‌ 
வா யொளிர்வயி டுயக்கை யோங்க. 67. 


இசைத்துமேன்‌ முகடு சேர்த்துமாற்‌ றுயர்ந்த விரசதத்‌ 
தகட்டினால்‌ வேய்ந்தங்‌, கசைத்துவா னிரவி மதியிரதத்தை 
யடர்மணித்‌ தூபிமீ தமைத்துத்‌. திசைக்கெலா மன்பஞ்‌ 
செயுமிதன்‌ கவினைத்‌ தெரிந்திட வந்தவா னவர்க, ணசைக்கு 
மே லாகி யவர்மனத்‌ தினையுங்‌ கவருநல்‌ விசித்திரமாக 68. 


பொறிகளங்‌ கமைத்து வைத்தனர்‌ சுண்டோர்‌ பொறி 
புல னியாவுமப்‌ பொறியாற்‌, பறிகொள விடுத்துத்‌ தாங்க 
ளப்‌ பொறியின்‌ படிவமா யசைவற நிற்பின்‌, மறிகொளுங்‌ 
கரத்தார்‌ வடிவினை நோக்கி வாமிகோ மதிதிரு நாட்டக்‌ 
குறிதவா திருந்‌ தவஞ்செயுங்‌ கோலங்‌ காண்பவர்‌ பெரு 
மைகூ றரிதால்‌. 69. 


காணும்பொருட்டு. உளது - இருக்கிறது. நாமகள்‌ - சரசுவதி. முடி 
யா - அடங்கா. 


67. அத்திவாரம்‌ - அடிவாரம்‌, அடிப்பாகம்‌. மணி - இரத்தம்‌. 
படிகம்‌ - பளிங்குக்கல்‌. மெத்திய - நிறைந்த. மிளிர்‌ - விளங்கு 
கின்ற. ஏற்றி - வளர்த்து. மத்தியில்‌ - நடுவில்‌. நிரை - வரி 
சையாக. நாட்டி - நிறுத்தி. ஒளிர்‌ - விளங்குகின்ற. கை - கை 
மரம்‌. : 


68. இரசதம்‌ - வெள்ளி. வேய்ந்து - மூடி. அசைத்து - 
கட்டி. இரவிமதி இரதத்தை - சூரியசந்திரர்களுடைய தேர்களை. 
அடர்மணி - நெருங்கிய மணிகள்‌ பதித்த. தூவி - விமானம்‌. மீது 
* மேலே. அமைத்து - செய்து. கவினை - அழகை. நசைக்கு - 
விருப்பத்துக்கு, மேல்‌ - அதிக. விசித்திரம்‌ - சிறந்த அழகு. 

69. பொறி - இயந்திரம்‌. பொறி - இந்திரியம்‌. புலன்‌ - 


அறிவு. அப்பொறியால்‌ - அந்த இயந்திரங்களால்‌ படிவம்‌ - வடி 
49 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/detai ; : 
சங்கர நாராயணசுவாமி கோம்‌ ற்புரரணம்‌ 
இத்தகை யுடைய தவசுமண்‌ டபந்தா னியற்றிய வேந்‌ 
தன்யா ரென்னின்‌, முத்தமிழ்ச்‌ சங்க மூன்றுடனான்கா மு 
றைபெற வளர்த்துமூ துலகில்‌, வைத்திடு மூற்று மலைக்கர சு 
ரிமை மன்னவன்‌ மருதப்ப வள்ளல்‌, பத்தியாற்‌ செய்திங்‌ கே 
ழிரண்‌ டுலகும்‌ பரப்பினன்‌ றன்புகழ்ப்‌ பரப்பே. 70. 
வேறு 


மேரு வென்னலா முதனிலைக்‌ கோபுர மிளிர்பொன்‌ 

சார்வி மானங்க ளிரிண்டும்வெண்‌ கயிலைதண்‌ மதிதோய்‌ | 

காரு லாவிம யாசல மென்னாலாங்‌ கடாவு 

மேரு யர்த்தவ னாலயத்‌ தெழில்சொல வெளிதோ. 71. 

மண்ட பங்களுந்‌ திருமதி னிலையுமா நடனங்‌ 

கொண்ட பொற்சபை மற்றுமிவ்‌ வுலகினிற்‌ குடிவந்‌ 

தண்டர்‌ தச்சனா லமைத்ததா மன்றெனி லலர்ந்த 

புண்ட ரீகத்தான்‌ சிருட்டியா மியாரிது புகல்வார்‌. 72. 
வேறு i 

பூமியே முதலா மெவ்வுல கோர்க்கும்‌ போகமும்‌ வீடு 

நல்‌ குவதிவ்‌,: வாமிகோ மதியோர்‌ பாகனே யென்று வான்‌ 

வம்‌. ஆய்‌ - போன்று. நிற்பின்‌ - நிற்றலோடு. மறி - மான்‌. 

வாமி கோமதி - அழகுடையவளாகிய கோமதியம்மை. நாட்டக்‌ 

குறி - எண்ணத்தின்‌ குறிப்பு. தவாது - கெடாது. கோலம்‌ - 

(தவக்‌) கோலத்தை. காண்பவர்‌ - தரிசிப்பவர்‌. 

70. முறை - ஒழுங்கு. மூதுலகு - பழைய உலகம்‌. புகழ்ப்‌ 

பரப்பு - சீர்த்தியின்‌ விரிவு. 

71. மிளிர்‌ - விளங்குகின்ற. கயிலை - கயிலாயம்‌. கார்‌ - 

மேகம்‌. உலாவு - சஞ்சரிக்கின்ற. இமயாசலம்‌ - இமயமலை. கடா 

வும்‌ - செலுத்தும்‌. ஏர்‌ - இடபவாகனத்தை. உயர்த்தவன்‌ - 

(கொடியாகக்‌) கட்டிய சங்கரேசுரர்‌. 

72. மற்றும்‌ - பிறவும்‌, குடிவந்து - குடியாக வந்திருந்து 

அண்டர்‌ தச்சன்‌ - தேவகம்மியன்‌. புண்டரீகத்தான்‌ - பிரமதே 

வின்‌. சிருட்டி - சிருட்டிப்பு. 


7.4. போகம்‌ - செல்லும்‌. வீடு - மோக்ஷம்‌. வாமி - அழகு 
50 


டையவளாகிய. வான்மொழி - பெரியவேதம்‌. ஏமம்‌ - பொன்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநகரச்சருக்கம்‌ 


மொழி சாற்றுதல்‌ போல,  வேமமால்‌ வரைபோ ர்ந்‌ 
: M ? லுயா த 

கோ புரத்தி . வியற்றிய மணியிராப்‌ பகலாத்‌, தாமத மின்றிக்‌ 

கடிகைக டொறுங்‌ கணகண வெனத்தனி யொலிக்கும்‌. 73. 


வேறு 


ஆறு காலமு மருச்சனை நிவேதன மடியார்‌ 

கூறு பாடல்கள்‌ கணிகைய ராடல்கள்‌ கோல 

நீறு பூசிய தொண்டர்தங்‌ கூட்டங்க ணினைத்த 

பேறு தந்திடுஞ்‌ சன்னிதி தனிலென்றும்‌ பெயரா 74, 


ஐந்து வாத்திய முழக்கமு மரகர முழக்கு 

நந்தி பின்னின்று நாவமு தூறநற்‌ றமிழான்‌ 

முந்து மூவர்சொல்‌ பாடல்க ளோதிடு முழக்குஞ்‌ 

சந்திரா தித்தர்‌ மண்டலந்‌ தாண்டியே முழங்கும்‌. 75. 


சித்தர்‌ கூட்டமுந்‌ தேவர்கள்‌ கூட்டமுந்‌ தேர்ந்த 

முத்தர்‌ கூட்டமு முனிவார்‌ கூட்டமு முதிர்ந்த 

பத்தர்‌ கூட்டமும்‌ பாவலர்‌ கூட்டமும்‌ பரவ 

வத்தர்‌ சங்கர ரம்மையோ டருள்புரிந்‌ திருப்பார்‌. 76. 


இயற்றியமணி - செய்துவைத்திருக்கப்பட்டமணி. கடிகை - நாழி 
கை தனி - தானே. ஒலிக்கும்‌ - முழங்கும்‌. 


74. நிவேதனம்‌ - நைவேத்தியம்‌. கணிகையர்‌ - உருத்திர 
கணிகையர்‌, தேவதாசிகள்‌. பேறு - பலன்‌. பெயரா - நீங்கா. 


75. ஐந்துவாத்தியம்‌ - பஞ்சவாத்தியங்கள்‌, தோல்‌, துளை, 
நரம்பு, கஞ்சம்‌, மிடறு ஆகிய கருவிகள்‌. நந்தி - திருநந்திதேவர்‌ 
முந்து - முற்பட்ட, பாடல்‌ - தேவாரம்‌. சந்திர ஆதித்தர்‌ - சந்‌ 
திர சூரியர்‌ 


76. சித்தர்‌ - அணிமா முதலிய அப்‌! மாசித்திகள்‌ செய்வர்‌. 
முத்தர்‌ - சிவன்முத்தர்‌. முனிவர்‌ - துறவிகள்‌ பாவலர்‌ - பாட்டுக்‌ 
களில்‌ வலியவராகிய வித்துவான்கள்‌. அத்தர்‌ - பிதாவாகிய 

51 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 
வேறு 


aos வனமுனிவர்‌ போ 
தல்‌ TE m WE வனம்புரிதல்‌ பொருளெனக்கொண் 
டார்வெண்ணம்‌ புயத்தின்‌ மாதைப்‌ புன்னாக வனந்தேடுங்‌ 
கடவுளர்க்கு நிழறந்து பூத்துக்‌ காய்த்த புன்னாக வனப்பெ 
ருமை புகலவர வாயிரநா வும்போ தாவே. 77 


அன்பரகங்‌ குவிவதுபோன்‌ முகையரும்பி யவர்முகம்‌ 
போலலர்ந்தெந்‌ நாளு, மின்பமுற வவருளத்திற்‌ சிவஞான 
முறுதல்போ லெழிற்றே னூறி, மன்பதைக்கெல்‌ லாந்துன்ப 
வினைநீக்கிப்‌ பிறவிவெம்மை மாற்று தற்குத்‌, தன்பதத்தி , னிழ 
றருவார்‌ தமக்குநிழ றந்துபுக டழைக்கும்‌ புன்னை. 78. 


மூலமே மறையாக முளைத்தெழுந்தா றங்கமதாய்‌ முதிர்ந்து 
மேற்சென்‌, றாலுமடர்‌ சினையாக மாதிபுரா ணங்கலைக்‌ 


யா னங்க ளாகிச்‌, சூலமெரி மழுமானுந்‌ துணைக்கரத்திற்‌ . 


கொண்டபரஞ்‌ சோதி பச்சைக்‌, கோலமயி லாவுடையம்‌ 
பிகைக்குமிடங்‌ கொடுத்துமேற்‌ குலவும்‌ புன்னை. 79. 
a அல கட்டடம்‌ அவம்‌ TE eda ESPE 


77. புல்‌ - (முனிவர்‌) வியாக்கிரபாதமுனிவர்‌. நாகவன 
முனிவர்‌ - சர்ப்பவடிவமாகிய அழகிய பதஞ்சலிமுனிவர்‌. நடம்புரி 
பவரை - நடேசமூர்த்தியை புன்‌ - சிறிய. நா - நாக்கு. கவ 
னம்புரிதல்‌ - பாடுதலை. பொருளென - பொருளாக. வெண்‌ - 
வெள்ளிய. அம்புயத்தில்‌ - தாமரை மலரில்‌, புல்‌ - பொருந்துகி ன்ற. 
நாக - இளமையுடைய. அனம்‌ - பிரமாவாகிய அன்னப்பற வை. 
கடவுளர்க்கு - சங்கரேசுரர்க்கு. புன்னாகவனம்‌ - புன்னாகவ னம்‌ - 
புன்னைவனம்‌. அரவு - ஆதிசேடன்‌. போதா - பற்றா. கொண்டாராகிய 
கடவுளரெனக்கூட்டுக. 


78. அகம்‌ - மனம்‌. குவிதல்‌ - திரளுதல்‌. முகை - அரும்பு. 
அரும்பி - உண்டாகி. மன்பதை - மக்கட்கூட்டம்‌. வெம்‌ 
மை - வெப்பம்‌. புகழ்‌ - கீர்த்தி. 


79. மூலம்‌ - வேர்‌. மறை - வேதம்‌. அங்கம்‌ - வேதங்களி 
னுறுப்பு. ஆலும்‌ - அசையும்‌. அடர்சினை - நெருங்கிய கிளைகள்‌. 
52 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ற்றநடம்‌ புரிபவரைப்‌ புகழ்‌ 


SE an amm அ அலை 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


திருநகரச்சருக்கம்‌ 
சங்கரராவுடையிருக்க வமைத்தருளும்‌ விமானமெனச்‌ 
சங்க ரேச ரிங்கிதமா வணியரவப்‌ பணியமைத்த வணிமணிப்‌ 
பெட்‌ டகமே. யென்ன, வங்கவினைப்‌ பிணிதீர்க்க வமுதமைத்த 
கடமென்ன வமைந்தெந்‌ நாளு, மங்களமா வடிவுபெற்ற 
வன்மீகப்‌ பெருமைபெரி தாகு மாதோ. 80. 


பச்சைநிற மொருபுறமும்‌ பவளநிற மொருபுறமும்‌ 
பணியுந்‌ தொண்டர்க்‌, கிச்சைதரு கெளத்துவமு மெழிலுருத்தி 
ராக்கமும்பூண்‌ டினிமை யாக, நச்சரவு சங்கபத்மர்‌ தவத்‌ 
தினுக்கு வெளிப்படையா நாம ரூப, மச்சுதனு மரனு 
மொன்றாஞ்‌ சங்கரநா ராயணரே யநாதி மூர்த்தி 81. 
நடுக்குமுடற்‌ பிணிதீர நன்மருந்து புற்றுமருந்‌ தாக 
நாளுங்‌, கொடுக்கும்வயித்‌ தியர்பிறவிப்‌ பெரும்பிணியை 
யருண்மருந்தாற்‌ கொன்றெய்‌ தாமற்‌, றடுக்கும்வயித்‌ தியரா 
ன சங்கரர்கோ மதிவளர்சீ ராசைத்‌ தன்மை, யடுக்குமல 
ரயன்முனிவ ரமரரா லும்புகழ வடங்கா தன்றே. 82. 


* திருநகரச்சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌ 168 


கலைக்யானம்‌ - கல்விநூல்‌. எரி - சுடுகின்ற. துணை - இரண்டு. 
மயில்‌ - மயில்போலும்‌. குலாவும்‌ - விளங்கும்‌. 


80. விமானமென - தூவிபோல. அரவப்பணி - சர்ப்பாபா 
ணம்‌. அமைத்த - வைக்கப்பட்ட. அணி - அழகிய. மணிப்பெட்‌ 
Lab - இரத்தமிழைத்தபெட்டி. அங்கம்‌ - சரீரம்‌. அமுத 
மைத்த - அமுதம்‌ வைக்கப்பட்ட, கடம்‌ - குடம்‌. மங்களம்‌ - 
மங்கலம்‌. வன்மீகம்‌ - புற்று. 

81. கெளத்தம்‌ - கெத்துவமென்னும்‌ மாணிக்கமணி 
யும்‌. எழில்‌ - அழகு. நச்சுஅரவு - நஞ்சையுடைய பாம்பாகிய. 
நாமரூபம்‌ - பெயர்‌ வடிவத்தால்‌. அச்சுதனும்‌ - விஷ்ணுவும்‌. அர 
னும்‌ - சிவபிரானும்‌. அநாதி - ஆதியில்லாதது. மூர்த்தி - கடவுள்‌. 


82. அருள்மருந்து - கருணையாகிய மருந்து. சீராசைத்தன்‌ 
மை - சீராசையென்னும்‌ பெயருடைய தலத்தின்‌ குணம்‌. அமரா - 
தேவர்‌. 2 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
புராணவரவாறு 


நிலத்‌ துயர்ந்த நைமிசா ரணியத்‌ தீட்டுநற்றவத்தி 
ட்‌ கடன்‌, பரிவுறு தவத்துச்‌ சூதமா முனிவன்‌ பழுத்‌ 
தநல்‌ லருளினோ டெய்த, விரைமலர்‌ தூவி யுயர்தவி சளித்து 
விருப்புடன்‌ முகிழ்த்தகை யினராய்க்‌ கரையழி யின்ப க்கட 
லினுள்‌ murde கருதியொன்‌ றுரைக்கலுற்‌ றனரால்‌. 1. 


நறைகம Haf நளிர்சடை முடித்த நாதன்வாழ்‌ பதி 
களின்‌ வீறு, குறையற வெமக்குப்‌ பண்டைநாளுரைத்தாய 
குருமணிச்‌ சூட்டரா வசைத்த, கறைமிடற்‌ நிறையும்‌ பசுந்‌ 
துழா யலங்கற்‌ கண்ணனு மோருருத்‌ தாங்கி, யுறைதருபதி 
யின்‌ வீறெமக்‌ கின்னே யுரைத்திட வேண்டுமென்‌ garg 
தார்‌. 


முரலுமஞ்‌ சுரும்பர்‌ வீழ்கலா நினது முககம லத்தினில்‌ 
விளைந்த, வரியநற்‌ கதையாம்‌ புதியசெந்‌ தேனை யஞ்செவி 
வள்ளவாய்‌ முகந்து, பருகிடி லெவர்க்கே தெவிட்டும்‌ வெண்‌ 
டரங்கப்‌ பாற்கடற்‌ றுயிறரு மாயன்‌, புரைதரு வியாதன்‌ 
மலரடி போற்றிப்‌ புராணம்‌ ரொன்பதுந்‌ தெளிந்தோய்‌. 3. 


வேறு 


விண்ணினிற்‌ சிறந்தனன்‌ வியாழன்‌ வேலைசூழ்‌ 

மண்ணினிற்‌ சிறந்தனை மதியின்‌ மிக்கநீ 

யண்ணலஞ்‌ சேடனே யரவி னாட்டிடை 

யெண்ணிடிற்‌ சிறந்தன னென்று கூறினார்‌. 4. 


முனிவரே நீங்கள்‌ வினாவிய தலத்தின்‌ மகிமையுந்தீர்த்‌ 
தமூர்த்தியுமப்‌. பனிவருஞ்‌ சடையான்‌ மாலுமீ சனுமாய்ப்‌ 
பகருருத்‌ தாங்கிய பண்புங்‌, கனிதரு மன்ப br வழுதி 
வழிபடு கதையுந்தக்‌ கணையாம்‌, வனிதைசெய்‌ தவமும்‌ வீ£ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


| 
சே னப்போர்‌ மன்னவன்‌ பிணிதவிர்ந்‌ ததுவும்‌. 
54 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


புராண வரலாற்றுச்‌ சருக்க வசனம்‌ 


சயந்தன்மா பாவந்‌ தீர்த்ததுவுங்‌ கான வேடுவன்‌ சுதியு 

றுந்‌ தகையுங்‌, கயந்தனிற்‌ பசுவை மாய்த்தகன்‌ மாடன்‌ கா 
ணரும்‌ வீடுபெற்‌ றதுவு. முயர்புன னாக வனத்தினன்‌ மகத்வ 
மெனவுயர்‌ வியாசன்முன்‌ னெனக்குப்‌, பயன்தரு பவுடி 

யோத்‌ தரபுரா ணத்திற்‌ பகர்ந்தவா றேபகர்‌ குவனால்‌, 5. 


புராணவரலாறு முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ 174 


புராணவரவாற்றுச்‌ சக்க வசனம்‌ 


பெரிய பூமண்டலத்திலுயர்ந்த நைமிசாரணியத்தில்‌ வசிக்கும்‌ 
இருக்ஷிகள்‌ (முனிவர்‌) முன்பு அன்புற்ற தவத்தையுடைய சூதழுனி 
வர்‌ முதிர்ந்த கருணையுட னெழுந்தருள, அவரை அந்த இருக்ஷிகள்‌ 
பூசித்து உயர்ந்த ஆசனத்தி லெழுந்தருளச்‌ செய்து வணங்கி யானந்‌ 
தக்கடலிலே மூழ்கிச்‌ "சுவாமீ! கொன்றைமாலையைத்‌ தரித்த சிவபெரு 
மா னெழுந்தருளிருக்குந்‌ தலங்களின்‌ பெருமையை யடியேங்களுக்‌ 
குப்‌ பூர்வகாலத்தி லருளிச்செய்தீர்‌. அந்தச்‌ சிவபெருமானும்‌ விஷ்‌ 
ணுமூர்த்தியும்‌ ஒருவடிவமெடுத்து எழுந்தருளியிருந்த வரராசை (சங்‌ 
கரநாராயணர்‌ கோயில்‌) யின்‌ பெருமையை யினி அருளிச்செய்ம 
வேண்டு" மென்று கேட்டனர்‌. 


உடனே சூதமுனிவர்‌ அம்மகருஷிகளை நோக்கி, "முனிவர்களே 
நீங்கள்‌ கேட்ட வரராசைத்தலத்தின்‌ மான்மியமும்‌, அந்தத்‌ தவத்தி 
லுள்ள தீர்த்தத்தின்‌ மகிமையும்‌, மூர்த்தியின்‌ மேன்மையும்‌ சிவபி 
ரான்‌ சங்கரநாராயணராகத்‌ திருவுருகொண்டருளியரும்‌, உக்கிர 
பாண்டியன்‌ வழிபாடு செய்தகதையும்‌, தக்கனை யென்னும்‌ பெண்‌ 
செய்த தவமும்‌, வீரசேன அரசன்‌ வியாதிநீங்கிய சரிதமும்‌, தேவேந்‌ 
திரன்‌ புத்திரனாகிய சயந்தன்‌ பெரிய பாவந்தீர்த்த்‌ காதையும்‌, கான 
வனென்னும்வேடன்‌ மோக்ஷமடைந்த அற்புதமும்‌, பசுவைக்கொன்ற 
கன்மாடன்‌ முத்திபெற்ற வரலாறும்‌ புன்னைவன கேஷேத்திரத்தின்‌ 
மகத்துவமென்று வேதவியாசமுனிவர்‌ பவுடியோத்தர புராணத்தி 
லெனக்‌ கருளிச்‌ செய்தபடியே யுங்களுக்குச்‌ சொல்வே னென்று 
கூறியருளினார்‌. - 

55 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


நான்காவது 
x துவிவிசேடச்‌ சருக்கம்‌ 


இப்புவியிற்‌ றலந்தீர்த்த மூர்த்தியோ ரிடத்திலிக பரத்‌ 
தை நல்கு, மொப்பிறல மெத்தலத்து மில்லையிந்தத்‌ தலத்து 
mg கட்கு என்பாச்‌, செப்புவல்யான்‌ சித்தமொருப்‌ 
படநீவிர்‌ கேண்மினெனச்‌ செங்கை கூப்பி, யப்பணியுஞ்‌ செ 
ஞ்சடையார்‌ சங்கரே சுரர்த்தொழுதங்‌ கறைவ தானான்‌. 1. 


அத்தலத்தி னிருந்துசரி யையையியற்றி லரனுலகை ய 
டைகு வார்க, எத்தலத்தி லிருந்துகிரி யையையியற்றி லரன்‌ 
பக்க லணுகு வார்க. எத்தலத்தி லிருந்தியோ கம்புரியிற்‌ சி 
வரூப மாகு வார்க, எத்திலத்திலிருந்து மெய்ஞ்ஞா னந்தெரி 
வோர்‌ சரயுச்ய மடைகுவாரே. 2. 


புலையரோ டுறவாகிப்‌ புன்னெறியா னன்னெறியைப்‌ 
போக்கி னோருங்‌, கொலையரே யானோருஞ்‌ சீராசை: யாமித 
னிற்‌ கூடி னல்ல, நிலையரே யாகியுயர்‌ நெறியொழுக்க மாசா£ 
நிலைத்துக்‌ கல்வித்‌ தலையரே யாவார்க ளிப்பிறப்பி லினிப்‌ 
றவாத்‌ தன்மை யாவார்‌. 3. 


முத்தொழிலு நடத்துசங்க ரேசுரர்வாழ்‌ தலமகிமை 
முன்னா ராகி; யெத்தொழிலின்‌ முயற்சியைக்கொண் டெய்தி 
னா ரேனுமங்கோ Aral ருந்தாற்‌, சித்தமலி னந்தீர்ந்து சிவனடியைச்‌ 
சேவிக்குஞ்‌ செல்வ ராகிப்‌, பத்தரினும்‌ பத்தராய்ப்‌ 
பசுபதிபா சத்தினுண்மைப்‌ பயனைத்‌ தேர்வார்‌. 4. 


ஒருதினமங்‌ குறைபவர்க ளும்மையிற்செய்‌ பவந்தீர்வ 
ருண்மை யாக, விருதினமங்‌ குறைபவர்க ளிம்மையிற்‌ செய்‌ 
பவந்தீர்வ ரீசன்‌ பொற்றாள்‌. கருதியே மூன்றுதினங்‌ காத்தி 
ரூப்போர்‌ மறுவினைகடந்து நிற்பார்‌, சுருதிமொழி யிதுவாமென்‌ 
றுறுதிகொள்வோர்‌ சுவர்க்கப்பதந்‌ தோய்குவரே. 5. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தலவிசேடச்சருக்கம்‌ 


ஆதிவா ரத்திலிந்தத்‌ தலத்திலிருந்‌ தரன்விழியா யமர்ந்தி 
ருக்குஞ்‌, சோதியிர வியைநினைந்து நோன்பியற்றிற்‌ கண்‌ 
ணோவு தொலைந்து வெப்பாற்‌, காதுகொடும்‌ பிணிதவிர்ந்து 
கதிரொளிபோ லெழில்விளங்கிக்‌ காய நீங்கும்‌, போதுகதி 
௬லகிலுற்று வாழ்ந்துபின்பு பரகதியிற்‌ பொருந்து வாரே. 6. 


மதிவாரத்‌ தான்சடையிற்‌ பிறையாகி விழியினிறை 
மதியு மாகித்‌, துதிவான வருக்கமுத மூட்டுவிக்குந்‌ தண்சுட 
Gorm றொழுது போற்றிப்‌, பதிவாக வித்தலத்தி னோன்பி 
யற்றும்‌ பெரியோரப்‌ பதத்தி னண்ணிக்‌, கதிவாய்த்துக்‌ 
கணம்பரவச்‌ சிவலோக மிருப்பிடமாக்‌ கைக்கொள்‌ வாரே. 7. 


மங்களவா ரத்திலிந்தத்‌ தலத்திலிருந்து நோன்பியற்றில்‌ 
வக்ர னாலே, பொங்குபிணி தோஷமும்போய்ப்‌ பூமன 
௬ ளாற்சிவபோ கந்துய்ப்‌ பார்க, டிங்களருள்‌ சேய்புதனாட்‌ 
சிந்தித்து நோன்பியற்றிற்‌ சிறந்த கல்வி, றங்குபுத ane 
டைந்து சம்புதிரு வுலகமதிற்‌ சார்கு வாரே. 


குருதினத்தி லித்தலத்திற்‌ குருவைநினைந்‌ தேயத்தி 
கொண்டு நோற்போர்‌, கருதுமவனுலகடைந்து கடவுளுறை 
சிவபதத்திற்‌ கலந்து வாழ்வா, ரொருதினமா வதுசுக்ர வார 
விர தம்புரிந்தோ ரும்பர்‌ செல்வம்‌, பெருகுமவனுகளே து 
பிஞ்ஞகன்றன்‌ றிருவடிப்பே நெய்து வார்கள்‌. 


வேறு 
எவ்வம தனைத்துந்‌ தீர விருஞ்சனி தன்னை யுள்கிச்‌ 


சைவநற்‌ றலமாஞ்‌ சீரா சைப்பதி தன்னி னோற்போ 
ரவ்விய மகல வன்னா னுலகிடை | யமர்ந்து பின்னர்க்‌ 


கைவரு நெல்லி யென்னத்‌ கடவுடன்‌ கழலைச்‌ சார்வார்‌. 10, 
பலமொரு வருடங்‌ காய்ந்த சருகொரு வருடம்‌ பற்றில்‌ 

சலமொரு வருடங்‌ காற்றுத்‌ தானொரு வருட முண்டு 

நிலையிலா வுடம்பை வாட்டி நீடவஞ்‌ செய்வோர்‌ பேறிந்‌ A 
நலமுறு தலத்தி னோர்போ துண்டிநீத்‌ தவரை நண்ணும்‌. = 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வேறொரு தலத்தி னூறு பரிமகம்‌ வியந்து செய்த 
பேறொரு பரிம கத்தா லித்தலத்‌ தெய்தும்‌ பேறா 

மீறிலா வாச பேயம்‌ பவுண்டர மிராச சூயர a 
நூறுசெய்‌ பலன்க எக்னிட்‌ டோமமோர்‌ நொடியினல்கும்‌. 


தந்தையைத்‌ தாயை யுண்மைச்‌ சற்குரு பரனை வைது 
நிந்தைசெய்‌ தடித்துள்‌ ளோரு நீயொரு தஞ்ச மென்று 
வந்தவர்க்‌ காவா தாரும்‌ வலியவர்க்‌ குதவா தாரு 
மிந்தநாற்‌ பதியி னெய்தி லிருங்கதி யடைவா ரன்றே. 


பூதலந்‌ தன்னி லுள்ள புண்ணிய தலங்கட்‌ கெல்லா 
மேதகு தலமீ தாகு மியாதினா லென்னில்‌ வேத 
நாதனே புற்று மண்ணை நன்மருந்‌ தாக நல்கிப்‌ 
பாதக நோய்க ணீக்கிப்‌ பரிந்துகாத்‌ தருள்வதாலே. 


கங்கையைப்‌ புனைந்த வீசன்‌ கணங்களி னதிக நந்தி 
மங்கையர்க்‌ கதிகங்‌ கற்பு வாய்த்திடு மடநல்‌ லார்கள்‌ . 
செங்கண்வா ளரவிற்‌ சேட னதிகமாஞ்‌ சிவத லத்திற்‌ 
சங்கர னுறையுஞ்‌ சீரா சைப்பதி யதிகந்‌ தானே. 


மணிகளொன்‌ பதிற்சி ரேட்டம்‌ வயிரமா மணியே யாகு 
மணிகலை நூல்க டம்மி லத்துவி தஞ்சி ரேட்டங்‌ 


கணிதநூல்‌ சொலுமி ராசி தனிற்கன சிரேட்டஞ்‌ சிங்கம்‌ 


பிணிதவிர்‌ தலங்க டம்மிற்‌ பெருஞ்சிரேட்‌ டஞ்சீ ராசை. 


வானவர்‌ தனிற்சி ரேட்டம்‌ லயிரவாட்‌ படைவ லாரி 
சோனைமே கங்க டம்மிற்‌ சொன்னமே கஞ்சி ரேட்டங்‌ 
கானமாக்‌ களிற்சி ரேட்டங்‌ கமழுங்கத்‌ தூரியாகு 
மூனமி றலத்திற்‌ சீரா சைப்பதி யுயர்சி ரேட்டம்‌. 


பத்திரந்‌ தனிற்சி ரேட்டம்‌ பலந்தரு வில்வ மாகு 
மத்திரந்‌ தனிற்சி ரேட்டம்‌ பாசுப தாத்ர மாகுஞ்‌ 
சத்திக டனிற்‌ சிரேட்டந்‌ தையல்கோ மதித்தா யாகுஞ்‌ 
சித்திரத்‌ தலங்க டம்மிற்‌ சிரேட்டஞ்சீ ராசை யாமே, 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


12. 


13. 


14, 


15. 


16. 


17. 


18. 
58 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தலவிசேடச்சருக்கம்‌ 


மருக்கமழ்‌ மலர்க டம்மில்‌ வனசமா மலர்சி ரேட்டங்‌ 

குருக்களிற்‌ றேவர்‌ போற்றுங்‌ குலகுருப்‌ பொன்சி ரேட்ட 
முருக்கிய பொன்னிற்‌ சாம்பூ நதநிதி யுயர்சி ரேட்டந்‌ 
திருக்கிளர்‌ தலத்திற்‌ சீரா சைப்பதி சிரேட்ட மாமே. 19. 


மாதவ முனிவர்‌ தம்மின்‌ மலையமா முனிசி ரேட்டங்‌ 

தாதையைப்‌ புரக்குஞ்‌ சேயிற்‌ றகுபகீ ரதன்சி ரேட்டங்‌ 

காதைக டனிற்சி ரேட்டங்‌ கடவுடன்‌ காதை யாகு 

மேதகு தலசி ரேட்ட மிகுவர ராசை யாமே. 20. 


வேறு 


முன்னைவினை யிப்பிறப்பின்‌ மோதுபிணி விளையனைத்து 
முடுகி யோட்டும்‌, பின்னைவினை வாராமற்‌ பிரமனெழுத்‌ 
தையுமழிக்கும்‌ பெருமை யுள்ள, தின்னதல மகிமைதனை 
யாவரே யெடுத்துரைப்பா ரிதனி னாமம்‌, புன்னவனஞ்‌ 
சீராசை வரராசை புரமெனவும்‌ புகல்வர்‌ மேலோர்‌. 21. 


புண்ணியங்க னொன்பதுட னுபசாரஞ்‌ செய்துசிவ 
னடியார்ப்‌ போற்றிப்‌ பண்ணியம்பா லடிசிலன்பா யித்தலத்‌ 
தி லொருபோது படைத்த பேர்க, ளெண்ணியநூ றாயிரம்‌ 
பேர்‌ சிவனடியார்க்‌ கயற்றலத்தி லிடுபே நெய்திக்‌, கண்ணு 
தறன்‌ கைலையினிற்‌ கணங்களெல்லாம்‌ பரவமனங்‌ ன 
வாழ்வார்‌. 


5 கலக்கின்‌ மறையவருக்‌ கொருசுரபி were லீந்த 
ரத்த த ie கேட்பவா னவர்க்கிறையா 
யுற்று வாழ்வார்‌, முத்ததகை நறுங்கூந்தறி sianar தான 
மொன்று முடித்த Cuire, ணித்தமுமா யிரங்கன்‌ A 
பதியி னுதவுபல னேர்கு வாரே. ; 


பூதியுருத்‌ ராக்கமன்பாற்‌ புளைந்துசிவ siili 
யைப்‌ போற்றா தாருஞ்‌, சாதியினிற்கீழான sm 
மாய்ச்‌ சனித்த பேரும்‌, பாதையினிற்‌ போம்பொழுது a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


சைப்‌ பதியினிற்கால்‌ பதித்திட்‌ டாரேன்‌, மேதகுசன்‌ மத்தி 
லுற்று வினையெலாந்‌ தீர்ந்துமெய்ஞ்ஞா னிகளா வாரே. 24, 


தூரதே சத்திருந்தித்‌ தலமகிமை கேட்போருந்‌ தொலை 
வின்‌ மூப்பாற்‌, பாரதனி டைந்துவரச்‌ செயலிலராய்‌ மனத்‌ 
தினினை பத்தி யோரு, மேர்தருநல்‌ விழியிலராய்த்‌ தெரிசித்‌ 
தோ மிலையென்ன வெண்ணு வோருஞ்‌, சீருயருங்‌ கதிசேர்‌ 
வா ரெனிற்சீரா சைப்பெருமை செப்ப லாமோ. 25. 


தீதுதவி ரித்தலத்திற்‌ சிவனடியார்‌ திருவடிக்குச்‌ சே 
மஞ்‌ செய்யும்‌, பாதுகையும்‌ வெயிற்குடையும்‌ பனிக்காடை 
கோவணமும்‌ பற்றிச்‌ செல்ல வாதரவாங்‌ கைத்தண்டு விசிறி 


முதற்‌ பலதான மளித்த பேர்கள்‌, பூதகண நாதர்விமா னஞ்‌: 


சுமப்பச்‌ சிவலோகம்‌ புகுது வாரே. 26. 


எவ்வகைய தவப்பேறு மெவ்வகைய தானத்தா லெய்‌ 
தும்‌ பேறு, ,மெவ்வகைய மகப்பேறு மெவ்வகைமெய்ந்‌ நூல்‌ 
வழித்தா யெய்தும்‌, பேறு, மெவ்வகைய தலந்தீர்த்த மூர்த்தி 
We லியாவருக்கு மெய்து கின்ற, வெவ்வகைய பெரும்பே 
று மித்தலமே கொடுக்குமென விசைக்கு மெய்ந்நூல்‌. 27. 


வேறு 


்‌ குன்று போலுந்‌ தவத்தர்கள்‌ கோளெலாம்‌ 

வென்ற சூதன்‌ விரைச்சரண்‌ போற்றியே 

யின்று நீசொ றலத்தின்‌ விசேடமே 

நன்று நன்றினித்‌ தீர்த்த நவில்கென்றார்‌. 28. 


கார்த்தி கேயனைத்‌ தந்த கடவுளைப்‌ 
பூர்த்தி யாவுளப்‌ போதி லிருத்தியே 
பார்த்த பேர்கள்‌ பவப்பிணி நீத்திடுங்‌ 
தீர்த்த மான்மியஞ்‌ செப்பத்தொடங்கினான்‌. 29. 
தலவிசேடச்‌ சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌ 203 


60 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தவிசேடச்‌ சருக்கச்‌ சருக்க வசனம்‌ 


"இம்மைப்பயனையும்‌ மறுமைப்பயனையுந்‌ தலம்‌, தீர்த்தம்‌, மூர்த்தி 
கொடுக்குமிடம்‌ எந்தவுலகத்திலும்‌ கிடையாது. அஃது இந்‌ 
தப்‌ பூமியின்‌ கண்ணுள்ளது. உங்களுக்கு உள்ளன்பாகச்‌ சொல்லு 
வேன்‌. மனமொற்றுமைப்பட நீங்கள்‌ கேளுங்க" ளென்று 
சங்கரேசுரரைத்‌ தியானித்துச்‌ சூதமுனிவர்‌ சொல்லுவாராயினர்‌. 


"மேலே கூறிய வரராசையாகிய தலத்திலே சரியை மார்க்கக்‌ 
தில்‌ நின்றவர்‌ சிவலோகத்தை உடையக்‌. கிரியைவழியிற்‌ சென்றவர்‌ 
பெறுவர்‌. ஞானத்தை யாராய்ச்சி செய்தவர்‌ சாயுச்சிய பதவி 
யடைவர்‌. நீசருடன்‌ சிநேகித்துத்‌ தீயவழியிலே சென்றவரும்‌ 
கொலையாளியானவரும்‌ வரராசையில்‌ வந்து சேர்ந்தால்‌ சன்மார்க்க 
முடையராய்‌ அறிவிற்சிறந்து பிறவிப்பிணியை நீங்குவர்‌. சங்கரேசுர 
ரெழுந்தருளியிருக்கு மந்தத்‌ தலத்தின்‌ பெருமையை நினையாமல்‌ 
எந்தக்காரணத்தாலாவது அவ்விடத்துக்குவந்து ஒருஇராத்திரி வசிப்‌ 
பாரானால்‌ மனத்தழுக்கற்றுச்‌ சிவனடியார்க்குத்‌ தொணடராகி மோ 
க்ஷத்தையடைவர்‌. ஒருநாளங்கிருந்தவர்‌ முற்‌ செனனத்திற்‌ செய்த 
பாவத்தை நீங்குவர்‌. இரண்டு நாளிருந்தவர்‌ இப்பிறப்பிற்‌ செய்த 
பாவத்தை நீங்குவர்‌. மூன்றுநா ளிருந்தவர்‌ மறுமையிற்‌ செய்யும்‌ பா 
வங்களைப்‌ போக்குவர்‌. இது வேதவாக்கியமென்று நம்புபவர்‌ மோ 
க்ஷத்தை யடைவர்‌. 


ஞாயிற்றுக்கிழமையில்‌ அந்நத்‌ தலத்திலிருந்து சூரியனைத்தியா 
னித்து விரதமிருப்பவர்‌ கண்களில்‌ வரும்‌ வியாதியில்லாமலிருந்து 
முடிவிலே சூரியமண்டலத்தை யடைந்து பரகதி சேருவர்‌. சோம 
வாரத்தி லங்கிருந்து சந்திரனை வணங்கி விரதமிருப்பவர்‌. சந்திரனு 
டைய பதவியைப்‌ பெற்றுச்‌ சிவகணங்கள்‌ வணங்கச்‌ சிவலோகத்தை 
யடைவர்‌. செவ்வாய்க்கிழமை விரதத்தை யந்தத்தலத்தில்‌ ne 
டித்தவர்‌ சனிதோஷத்தினாலே வரும்‌ வியாதி முதலியவை நீங்கிச்‌ 
செவ்வாயின்‌ கிருபையைப்‌ பெற்றுச்‌ சிவபோகமநுபவிப்பர்‌. ன்னை 
புத்திரனாகிய புதன்கிழமை விரதமிருப்பவா கல்வியிற்‌ ட்ட a 
லோகஞ்‌ சேருவர்‌. வியாழக்கிழமை விரதமிருப்பவா்‌ Ki 
யடைந்து சிவபதவி பெறுவர்‌. ஒருநாளாவது oes தப 
ருந்தவர்‌ இந்திர செல்வம்‌ பெற்றுச்‌ சாயுச்சிய பதவி யடை a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பமெல்லாந்‌ தீரும்பொருட்டு அந்த தலத்திற்‌ சனிக்கிழமை விரத 
மிருந்தவர்‌ பொறாமை முதலிய துர்க்குணநீங்கச்‌ சனிபதவியடைந்து 
உள்ளும்‌ புறமுமொத்துச்‌ சங்கரேசர்‌ திருவடியை யடைவா. 

வருடம்‌ பழமும்‌ ஒருவருடம்‌ சருகும்‌ ஒருவருடம்‌ தண்ணீ 
ரும்‌ ரு ம்‌ சாற்றும்‌ புசித்துப்‌ பிறதலங்களிலே தவஞ்செய்‌ 
வோர்‌ பெறும்‌ பயன்‌ இந்தத்தலத்தில்‌ ஒருகாலம்‌ பட்டினியிருந்தவ 
ருக்குக்கிடைக்கும்‌. வேறு தலத்திற்‌ நூறு அசுவமேதஞ்‌ செய்த 
பலன்‌ இத்தலத்திலொரு அசுவமேதம்‌ கொடுத்தருளும்‌. வாசபே 
யம்‌, பவுண்டரம்‌, இராசசூயம்‌ என்னும்‌ யாகங்கள்‌ நூறு பிறதலத்‌ 
திற்செய்தபலன்‌, இந்தத்தலத்திற்செய்த அக்கினிட்டோமம்‌ ஒன்று 
கொடுத்தருளும்‌. பிதாவையுங்‌ குருவையும்‌ நிந்தித்து அடித்தவரும்‌ 
அடைக்கலப்பொருளைக்‌ காவாதவரும்‌ தரித்திரருக்கு ஒன்றுங்கொ 
டாதவரும்‌ வரராசையாகிய இத்தலத்தில்‌ வந்தால்‌ கதியடைவர்‌. 
பூமியிலுள்ள தலங்கட்கெல்லா மிந்தத்‌ தலமே யுயர்ந்தது. சிவகணங்‌ 
களுக்குள்‌ திருநந்திதேவரும்‌, பெண்களுக்குள்கற்புடைப்பெண்க 
ளும்‌, பாம்புகளுக்குள்‌ ஆதிசேடனும்‌, நவரத்நங்களுக்குள்‌ வயிரமும்‌, 
சாத்திரங்களுக்குள்‌ அத்துவிதமும்‌, இராசிகளுக்குள்‌ சிங்கராசியும்‌ 
தேவர்களுக்குள்‌ இந்திரனும்‌, மேகங்களுக்குள்‌ பொன்மழை பெய்பு 
மேகமும்‌, மிருகங்களுக்குள்‌ கஸ்தூரிப்பூனையும்‌, இலைகளுக்குள்‌ வில்‌ 
வழும்‌, பாணங்களுக்குள்‌ பாசுபதாஸ்திரமும்‌, சத்திகளுக்குள்‌ கோ 
மதியாகிய வுமாதேவியும்‌, பூவினுள்‌ தாமரையும்‌, குருக்களுக்குள்‌ 
வியாழபகவானும்‌, பொன்களுக்குள்‌ சாம்பூநதப்பொன்னும்‌, முனிவ 
(க்குள்‌ அகத்தியமுனிவரும்‌, பிள்ளைகளுக்குள்‌ பகீரதனும்‌, கதைக 
ளுக்குள்‌ சிவகதையும்‌ உயர்ந்தனபோலத்‌ தலங்களுக்குள்‌ 
வாராசைத்தலம்‌ உயர்ந்தது. 
சென்ற பிறப்பிலும்‌ இப்பிறப்பிலும்‌ இனிவரு பிறப்பிலும்‌ 
செய்த, செய்கின்ற, செய்யும்‌ பாவங்கள்‌ வராமற்றடுக்கும்‌ பெருமை 
யுள்ள இந்தத்தலத்தின்‌ பெருமை யாவர்‌ சொல்ல வல்லவர்‌. இந்தத்‌ 
தலத்துக்குப்‌ பெயர்கள்‌. புன்னைவனம்‌, சீராசை, வரரசைபுரம்‌ 
என்று சொல்லப்படும்‌. இத்தலத்தில்‌ சிவனடியார்‌ வந்தால்‌ எதிர்‌ 
கொண்டு போதல்‌, பணிதல்‌, பாதங்களை விளக்கல்‌. ஆசனங்கொடுத்‌ 
தல்‌, வாசனைப்பண்டம்‌, மலர்‌ தூப தீபங்களாற்‌ பூசித்தல்‌ செய்து 
பலகாரம்‌ பாயசத்துடன்‌ அழுது செய்வித்தவர்கள்‌, அன்னிய 

62 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தவிசேடச்‌ சருக்கச்‌ சருக்க வசனம்‌ 


தலத்தில்‌ லக்ஷம்‌ சிவனடியார்களுக்கழுது செய்வித்த பலனடைந்து 
திருக்கைலாயத்திற்‌ சிவகணங்கள்‌ வணங்கும்படி வீற்றிருப்பார்‌, ஒரு 
பசுவை யித்தலத்தில்‌ பிராமணருக்குத்‌ தானஞ்‌ செய்தவர்‌ காமதேனு 
தமக்கு ஏவல்‌ செய்யத்‌ தேவேந்திர பதவியடைவர்‌. கன்னிகாதான 
மிந்தத்தலத்தில்‌ செய்தவர்‌ பிறதலத்தில்‌ நாடோறும்‌ ஆயிரங்கன்னி 
காதானஞ்‌ செய்த பயனைப்பெறுவர்‌. விபூதி யுருத்திராக்கமணிந்து 
சிவபிரான்றிருவடிகளைத்‌ துதியாதவரும்‌ புலையராய்‌ பிறந்தவரும்‌ 
வழிநடக்கும்போது காலால்‌ இத்தலத்தைப்‌ பரிசித்தாரானால்‌ மேற்‌ 
குலத்திற்‌ பிறந்து மெய்ஞ்ஞானிகளாவர்‌. தூரதேசத்திலிருந்து இத்‌ 
தலத்தின்‌ மான்மியத்தைக்‌ கேட்டவரும்‌ கடந்து வரச்சத்தியற்று இத்‌ 
தலத்தை மனதில்‌ நினைப்பவரும்‌ தரிசனஞ்செய்யக்‌ கண்ணில்லாமல்‌ 
மனத்தில்‌ நினைத்தவரும்‌ உயர்ந்தகதியடைவார்களென்றால்வரராசைத்‌ 
தலத்தின்‌ பெருமையைச்‌ சொல்லமுடியுமா?. 


இத்தலத்திற்‌ சிவனடியார்களுக்குப்‌ பாதரக்ஷை குடை, வஸ்தி. 
ரம்‌, கோவணம்‌, ஊன்றுகோல்‌, விசிறி முதலியவற்றைத்‌ தானஞ்செய்‌ 
தவர்‌ சிவகணங்கள்‌ விமானஞ்சுமப்ப அதிலேறிச்‌ சிவலோகம்போய்ச்‌ 
சேருவர்‌. எந்தத்தவத்தின்‌ பலனும்‌, எந்தத்தானத்தினாலடையும்‌ 
பிரயோசனமும்‌, எந்தத்‌ தலம்‌ தீர்த்தம்‌ மூர்த்திகளாலெய்தும்‌ பெ 
௬ம்‌ பயனும்‌ இந்தத்தலமே கொடுக்குமென வேதங்கள்‌ சொல்லும்‌” 
என்றனர்‌. மலைபோலுயர்ந்த தவசிரேட்ட முனிவர்‌ குற்றங்கள்‌ 
முழுவது நீங்கிய சூதமுனிவர்‌ திருவடியை வணங்கி "இன்று நீர்‌ 
அருளிச்செய்த தலவிசேடமே நல்லது. இனித்தீர்த்த விசேடங்கூறி 
யருளுக" என்றனர்‌. அது கேட்ட சூதமுனிவர்‌ முருகக்கடவுளைப்‌ 
பெற்ற சங்கரேசுரை யிருதயதாமரையில்‌ நிறைவாக வைத்துத்‌ தரி 
சித்தவர்கள்‌ பிறவிப்பிணியைப்‌ போக்கும்‌ தீர்த்த விசேடத்தைச்‌ 
சொல்லத்‌ தொடங்கினர்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
ஐந்தாவது. ate 
x தீர்த்த விசேடச்‌ சருக்கம்‌ 


ஆகம விதங்களு மநேகமுறை தேடுந்‌ | 
தோகையொரு பங்கிலுறை சோமசடி லேசர்‌ 
வாகுபெறு மாலயமு னேயிடம தாக * 
நாகசுனை வென்றுநவி றீர்த்தமது நண்ணும்‌ 


மானக வில்லியைநல்‌ வந்தளைசெய்‌ தற்கா 
வேகவிட நாகரிரு வோரும்விய னாக 
வோகையொடு தொட்டதி லுடன்படித லாலே 
நாகசுனை யென்றுபெயர்‌ நண்ணினது மாதோ. 


மோகமொடு சீதைமுலை யிற்கொடிதாகி 
வேகமொடு கொத்திடு சயந்தன்வினை வீட 
வோகையுட னாடமுன முள்ளவுரு நல்கு 
நாகசுனை யின்பெருமை நாமறைய வற்றோ. 


உலவையுணு நாகமத னுலறுவ தாலே 
சுலவதிரை தோய்தட மதிற்சுழல்வ தான 
நிலைமைபெறு ஞொண்டுகம டந்தவளை நீண்மீன்‌ 
சலசரம தென்பது தவிர்ந்திடுமெ நாளும்‌. 


மெய்ச்சுர வியாதிகளு மெய்யினி லுறுப்பை 
யச்சழிவு செய்ததொழு நோயகல்‌ வயிற்றைப்‌ 
பிச்செறிதல்‌ போலவலி செய்பெரிய குன்ம 
நச்சரவ வாவியிடை நண்ணுமுன மோடும்‌. 


போகிக ளியற்றிய புகழ்ச்சியத னாலே 
போகியுல கத்தினுறு பொற்பணிக ளாடும்‌ 
போகிதட மேன்மைபுகல்‌ வோர்களயி ராணி 
போகியென வேமகிழ்வு பூண்டினி திருப்பார்‌ 


நடுவனை யுதைத்தசிவ னாகசுனை யென்னு 
மடுவிடை குளித்துவளர்‌ புற்றினன்‌ மருந்தைக்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தீர்த்தவிசே ச்சருக்கம்‌ 
சுடுசெடை யருந்தினவர்‌ காலினின்‌ வணங்கிக்‌ 
கொடுவிட மனைத்தும்விடை கொண்டுகுடி போகும்‌. 7. 


அற்பவுடல்‌ பொய்யென வறிந்துவர ராசைப்‌ 

பொற்பதி யுறைந்துதவ பூடணர்க எாகிச்‌ 

சற்பதட மாடினவர்‌ தம்பவ மகன்று 

கற்பவரை யீசனிரு கழல்பிரிகி லாரே. 8. 


விரகவிட ரேனும்வெகு பாவியாக ளேனு 

மாகா முழக்கமுட னைம்புல டைக்கிக்‌ 

கரகமல முச்சியுற வேகதியை யுன்னி 

யுரகசுன்‌ யாடினவ ரும்பரென வுய்வார்‌. 9. 


பொன்னகம்‌ வளைத்தவுயர்‌ புன்னைவன நாதர்‌ 

தன்னக மதிற்குடி யுறத்தடம தாய 

சொன்னகலை நன்னெறி யுணர்ந்துதுக டீரப்‌ 

பன்னக தடம்படிகு வோர்பரம னாவார்‌. 10. 


புட்செவிய காதினருள்‌ போதசிவ ஞானர்‌ 

விட்செவிய திங்களணி வேணியர்‌ நகர்க்குட்‌ 

கட்செவி, யகழ்ந்ததட மூழ்கினர்‌ கருத்தி 

னுட்செவிய ராகியுயர்‌ வீடு பெறு வார்கள்‌. 11, 


வேறு 


காகத்தின்‌ பொருட்டாய்‌ வந்த நற்றட மகிமையுன்னார்‌ 
நாகத்தின்‌ பொருட்டாவேனுந்தண்‌ புனலுட்கொண்டாரேற்‌ 
றேகத்தின்‌ பொருட்டாய்‌ வந்த தீவினை யனைத்து நீக்கி 
யேகத்தின்‌ பொருட்டாமோர்ந்திங்கிறப்பிலாமுத்திசேர்வார்‌. 12. 


முப்புவி தன்னி லுள்ள முதியதீர்த்‌ தங்க டம்மிற்‌ 
செம்புதற்‌ குவமை யில்லாத்‌ திவ்விய நாக தீர்த்த 
மெய்ப்படிற்‌ புறமு முள்ளுந்‌ தூயராய்‌ வெம்பி றப்பாற்‌ 
கைப்புறு வினையு நீங்கிக்‌ கடவுடன்‌ கழலைச்‌ சேர்வார்‌ 13 
a OE E E 
*சர்ப்பு - எதுகைநோக்கிச்‌, சற்பவென்றாயிற்று. 
65 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


| 
| 
| 
| 
| 
| 
| 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


ந்தமா தீர்த்தந்‌ தன்னி லாடுதற்‌ கருகால்லா 90 
நந்தனம்‌ சாதியானோர்‌ நெஞ்சினி னினைக்கிற்‌ பார்க்கி 
லுந்திவீழ்ந்‌ தாடு வோரா லுறுபுன லுடன்மேல்‌ வீசிற்‌ 
பிந்திய பிறப்பின்‌ மேலாம்‌ பிறப்பினிற்‌ பிறப்பா ரன்றே. 14, 


நுண்ணிய வறிவின்‌ ஞான நூலறி வதிக மாகு ட 
மண்ணிய பொருள்கட்‌ கெல்லா மறப்பொரு ளதிக மாகும்‌ 
பண்ணிய பாவ மெல்லாம்‌ பரிதிமுன்‌ னிருள்போ னீக்கும்‌ 
புண்ணிய தீர்த்தந்‌ தம்மி னதிகமாம்‌ புயங்க தீர்த்தம்‌. 15. 


சத்தமா புரியின்‌ மேலாந்‌ தண்டமிழ்‌ மதுரை முதூர்‌ 

சத்தமா வுலகின்‌ மேலாஞ்‌ சத்திய வுலக மாகுஞ்‌ 

சத்தமா கடலின்‌ மேலாந்‌ தண்பயோ ததியே யாகுஞ்‌ 

சத்தமா நதியின்‌ மேலாந்‌ தடஞ்சுனை நாக தீர்த்தம்‌. 16. 


அயனபுண்‌ ணியகா லத்தி னந்தமா தடத்தின்‌ மூழ்கிக்‌ 
கயல்விழி யுமையை யந்தக்‌ கடவுள்சங்‌ கரரைப்‌ போற்றின்‌ 
வியனுறு தீர்த்த மெல்லா மாடிய மெய்ப்பே றெய்தி 

யுயர்சிவ லோகத்‌ தெய்தி யொழி விலாப்‌ போகந்‌ துய்ப்பார்‌. 77. 


மேடநன்‌ மதிப்பி றப்பின்‌ மேவியத்‌ தடத்தின்‌ மூழ்கி 

யேடலர்‌ மலர்கொண்‌ டந்த வீசனை யுமையைப்‌ போற்றி 

நீடுமா லயத்தை மூன்று வலம்வந்து நேசிப்‌ பாரே 

லாடகத்‌ திறைவன்‌ வாழு மளகையி. னழகாய்‌ வாழ்வார்‌. 18. 


ஐப்பசி மதியின்‌ முற்று மத்தடந்‌ தன்னின்‌ மூழ்கிச்‌ 

செப்பருஞ்‌ சாந்தி ராய ணப்பெயர்‌ விரதஞ்‌ செய்வோர்‌ 

சுப்பிர மனத்த ராகித்‌ தூலதே கத்தோ டேவான்‌ 

மைப்பொலி கண்டர்‌ வாழு மகாசிவ லோகஞ்‌ சேர்வார்‌. 19. 


ஆடிமா தப்பி றப்பி னத்தடத்‌ தாடி னோர்கள்‌ 
கேடிலாச்‌ செல்வ மெய்திக்‌ கிரீசனுக்‌ கன்ப ராவார்‌ 
நாடொறு மாடு வோர்க ணற்பரி சுத்த ராகி 
நீடுநீர்‌ வேலை சூழு நீணிலத்‌ தரச ராவார்‌. 20. 
அகா ளகக ககக கா ககக கக க க க ககக ககக க க க க க கைக க கை கைக கை கை க க கக சாகக்‌ 
* சுப்பிரம்‌ - நித்தியயோகத்தொன்று. 
66 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://arghive.org/details/@muthulakshmi_academy 
தீர்த்தவிசேட ச்சருக்கம்‌ 


பரிதியை மதியைத்‌ தீண்டப்‌ படர்கனல்‌ விடவாய்ப்‌ பாந்தள்‌ 
சுருதிய கிராண புண்ய காலங்கட்‌ செவித்த டத்திற்‌ 
றருதியெப்‌ பேறு மென்று சங்கற்பஞ்‌ செய்து மூழ்கிற்‌ 

சுருதியின்‌ முடிவா மீசன்‌ நறொல்லுல கடைகு வாரே. 21. 


செளித்திடுந்‌ தினத்தின்‌ மூழ்கிச்‌ சங்கரர்திருத்தாள்போற்றி 
லனித்திய மான தேக மழிவிலா விதேக முத்தித்‌ 

தனிப்பதம்‌ பெறுவர்‌ திங்கட்‌ டினத்தமா வாசை தன்னின்‌ 
மனித்தர்க டானம்‌ பண்ணில்‌ வானவ ராகு வாரே. 22. 


பிதிர்தின மந்த நீரின்‌ மூழ்கியே பிண்டம்‌ வைத்து ; 
விதிவழி திலோத கங்க ளிறைத்துமேற்‌ பிதிர்க்க ளெல்லாங்‌ 
கதிபெற வைக்கு மாந்தர்‌ காதனன்‌ மனைவி சுற்ற 

மதியுடை மகப்பே றுற்று மாநிலத்‌ தென்றும்‌ வாழ்வார்‌. 23. 


புண்ணிய நாக தீர்த்தம்‌ படிந்துபூ சாருக்‌ கன்பா 

லெண்ணிரு தானஞ்‌ செய்தா லெண்ணிலாக்‌ கோடி காலம்‌ 
வெண்ணில வணிந்த வேணி விமலர்வா ழுலகின்‌ மூன்று 
கண்ணிறையுருவம்பெற்றுக்‌ களிப்புடனிருப்பரன்றே. 24. 


மாதவந்‌ தத்தில்‌ வந்த மகத்துவப்‌ yatay ரத்தின்‌ 

மேதகு மத்த டத்தின்‌ விருப்புடன்‌ மூழ்கிப்‌ பத 
நாதசங்‌ கரனைப்‌ பொன்னா வுடையைப்பூ சித்த நல்லோர்‌ 

பாதக வினைகள்‌ காற்றிற்‌ பஞ்செனப்‌ பறக்கு மாதோ. 25. 


வேறு 


புன்னாக வனத்தீசர்க்‌ கனுதினமு மாட்டுவிக்கும்புனித — 

மான, விந்நாக. தீர்த்தத்தின்‌ பெருமையெவ ரெடுத்துரை 

ப்பா ரியான றிந்து சொன்னேனோர்‌ கோடியிலோர்‌ கடை 

கோடி யெனச்சூதன்‌ சொல்லக்‌ கேட்டு, மின்னாரா சையை 
விடுத்த மெய்ம்முனிவர்‌ சிரமசைத்து வியந்தார்‌ மன்னோ. 25. 


பாகமா வுடைமருவு சங்கரர்வாழ்‌ தலமுமன்பாற்‌ படிந்‌ ; 
துண்‌ போர்க்கு, நாகவமுத னையவிந்த நாகசுனை மகிமையுநீர்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


67. 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


"கற்க எ மு ab 
நவிலக்‌ கேட்டோஞ்‌ சோகவிடாய்‌ தீர்த்தருளுங்‌ சங்காமூர்த்‌ 
தியின்பெருமை சொல்வீ ரென்ன, யோகமுனி வரர்கேட்‌ 
பச்‌ சூதமுனி யுரைப்பலொன்றாங்‌ குவந்து சொல்வான்‌. 27. 


x தீர்த்த விசேடச்‌ சருக்கம்‌ முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ 230 


தீர்த்த விசேடச்‌ சருக்கச்‌ சுருக்க - வசனம்‌ 


சகலாகமங்களும்‌ அநேக காலந்தேடுஞ்‌ சந்திரசேகரராகிய சங்‌ 
சரேசர்‌ கோயிலுக்கு முன்‌ இடப்பக்கத்தில்‌ நாகசுனை யென்றொரு 
தீர்த்தமுள்ளது. சங்கரேசரை வழிபடுதற்காகச்‌ சர்ப்படிவாகிய சங்‌ 
கபத்ம அரசர்களாலே (பின்‌) தோண்டப்பட்டதனால்‌ இந்தத்தீர்த்தத்‌ 
துக்கு நாகசுனை யென்ற பெயர்‌ வந்தது. தேவேந்திரன்‌ மகனாகிய 
சயந்தன்‌ காக்கை வடிவங்‌ கொண்டு சீதாதேவியின்‌ தனத்தைத்‌ தொ 
ட்டதனால்‌ வந்த பாவம்‌ இந்த நாகசுனையிலே வந்து மூழ்கினவுடனே 
நீங்கிப்‌ பழைய வடிவத்தைப்‌ பெற்றானென்றால்‌ இதன்‌ பெருமை 
நாஞ்‌ சொல்லும்‌ அத்தன்மையுடையதோ? காற்றைப்‌ புசிக்கின்ற 
சர்ப்பங்களாலே செய்யப்பட்ட காரணத்தாலிந்தத்‌ தீர்த்தத்தில்‌ 
நண்டு, ஆமை, தவளை, மீன்‌ முதலிய நீர்‌ வாழுமுயர்களில்லை. சுர 
நோயும்‌ சரீரத்தினழகையழிக்குங்‌ குட்டவியாதியும்‌, வயிற்றைப்பிடு 
ங்கியெறிதல்‌ போல வலிக்கின்ற குன்ம நோயும்‌ இத்தீர்த்தத்துக்‌ 
குப்‌ பக்கத்தில்‌ வருமுன்‌ ஒடிவிடும்‌. நாகங்களாலுண்டாக்கப்படுத 
லால்‌ நாகலோகத்திலுள்ளவரெல்லாமிதிலே வந்து தீர்த்தமாடுவார்‌. 
நாகசுனையின்‌ பெருமையைப்‌ பேசுவார்‌ தேவேந்திரன்போல மகிழ்ச்‌ 
சியு்றிருப்பர்‌ 

இதிலே ஸ்நானஞ்‌ செய்து புற்று மருந்தைக்‌ கடுகளவு உண்டா 


ரானால்‌ விஷவியாதியடியோடே போய்விடும்‌. சரீரமநித்தியமென்‌ 
றறிந்து, தவவேடம்‌ பூண்டு, இதிலே தீர்த்தமாடினவர்‌ பிறவியைக்‌ 


கெடுத்துச்‌ சங்கரேசர்‌ திருவடியைக்‌ கலந்திருப்பர்‌. தூர்த்தரானா. 


லும்‌, பாவிகளானாலும்‌ அரசுரவென்று சொல்லிச்‌ கும்பிட்டு இதில்‌ 
ஸ்நானஞ்‌ செய்தாரானாற்‌ சுவர்க்க பதவியடைவர்‌. புன்னைவன நா 
68 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


தீர்த்தவிசேட ச்‌ சருக்கர்‌ சுருக்க வசனம்‌ 


தர்‌ தம்‌ பக்கத்திலிருக்கும்‌ அந்தத்‌ தீர்த்தமாகிய நாகசனையிலே 
சாஸ்திர விதிப்படி ஸ்நானஞ்‌ செய்பவர்‌ சிவசாருபம்‌ பெறுவர்‌. சரிக்‌ 
குருவியின்‌ அழகிய காதில்‌ சிவஞானமுபதேசித்தவராகிய ஆகாயத்‌ 
திலுள்ள சந்திரனைத்‌ தரித்த சங்கரேசரது வரராசைத்‌ தலத்தில்‌ நா 
கங்களாற்‌ செய்யப்பட்ட நாகசுனையில்‌ பரிசுத்தமுடையராகித்‌ தீர்த்‌ 
தமாடினவரும்‌ இதன்‌ பெருமையுணராமல்‌ தாகத்துக்காவது தண்‌ 
ணீரெடுத்து, உண்டவரும்‌ தீவினைகளைப்‌ போக்கி யுண்மைப்பொருளை 
யுணர்ந்து மோக்ஷமடைவார்கள்‌. 


திரிலோகத்திலுள்ள தீர்த்தங்களிலு . முயர்ந்த நாகசுனையின்‌ 
தீர்த்தம்‌ சரீரத்திற்பட்டாலும்‌ உள்ளும்‌ புறமுந்‌ தூயராய்‌ வினைகளைப்‌ 
போக்கிச்‌ சங்கரேசர்‌ திருவடியையடைவார்கள்‌. இந்தத்தீர்த்தத்தில்‌ 
ஸ்நானஞ்‌ செய்ய யோக்கியரல்லாத கீழ்ச்சாதியார்‌ நினைத்தாலும்‌ 
பார்த்தாலும்‌ ஸ்நானஞ்‌ செய்வோருடலிற்பட்ட தீர்த்தந்‌ தெறிக்கப்‌ 
பட்டாலும்‌ மறுபிறப்பிலுயர்ந்த சாதியாராகப்பிறப்பர்‌. அறிவினுள்‌ 
ஞானநூலறிவும்‌, பொருள்களுள்‌ தருமப்பொருளும்‌, முத்திநகரமே 
முள்‌ மதுரையும்‌, ஏழுலகில்‌ பிரமலோகமும்‌, ஏழுகடல்களுள்‌ பாற்‌ 
கடலும்‌, ஏழுநதிகளுள்‌ நாகசுனையும்‌ உயர்ந்தனவாகும்‌, அந்த நாக 
சுனையில்‌ உத்தராயன தக்ஷணாயன புண்ணிய காலங்களிலே ஸ்நா 
னஞ்செய்து சங்கரேசரையும்‌ கோமதியம்மையையும்‌ வணங்கினால்‌ 
எல்லாத்தீர்த்தங்களும்‌ ஆடிய பயனடைந்து சிவபோகத்தையுமடை 
வர்‌. 


சித்திரை மாதப்பிறப்பில்‌ ஸ்நானஞ்செய்து சிவபூசை செய்து 
ஆலயத்தைப்பிரதக்ஷணஞ்செய்து விசுவசிப்பரானால்‌ குபேர செல்வத்‌ 
தையடைவர்‌. ஆடிமாதப்பிறப்பில்‌ தீர்த்தமாடினவர்‌ சிவபிரானுக்‌ 
கன்புடையராவர்‌. தினந்தொறுமூழ்கினவர்‌ அரசராய்ப்‌ பிறப்பார்கள்‌ 
கிராண காலங்களிலே யெல்லாப்பலனும்‌ தருக என்று சங்கற்பஞ்‌ 
செய்து ஸ்நானம்‌ பண்ணினால்‌ சிவலோகத்தைச்சேருவர்‌. பிறந்த 
நாளில்‌ மூழ்கிச்‌ சங்கரேசரைத்‌ தோத்திரஞ்செய்தால்‌ விதேகழுத்தி 
யடைவர்‌. சோமவாரத்தோடு வரும்‌ அமாவாசையில மனிதர்கள்‌ 
தீர்த்தமாடினால்‌ வானவராவார்கள்‌. சிராத்தநாளிலே ஸ்நானஞ்‌ செ 
ய்து பிண்டமிட்டு எள்ளும்‌ நீருநிறைப்பவர்‌ மனைவிமக்கள்‌ சுற்றங்‌ 
சுனைப்பெற்றுப்‌ பெருவாழ்வடைவார்கள்‌. இஃதன்றித்தீர்த்தமாடின 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வுடன்‌ பிராமணருக்குச்‌ சோடசதானம்‌ (பதினாறுதானம்‌! செய்தவர்‌ 
அளவில்லாத்காலம்‌ சிவசாரூபபதவியடை ந்திருப்பர்‌. மாதாந்த வெள்‌ 
ளிக்கிழமையில்‌ தீர்த்தமாடிச்‌ சங்கரேசரையும்‌ ஆவுடையம்மையை 
யும்‌ பூசனைசெய்தவருடைய பாதகங்கள்‌ காற்றிலகப்பட்‌। பஞ்சுபோ 
லப்பறந்தோடிவிடும்‌. சங்கரேசருக்கு நாடோறுமபி கஞ்‌ செய்யப்‌ 
பெறும்‌ நாகசுனை மகிமையை யெவர்‌ சொல்லவல்லவர்‌. கோடியி 
லொரு சிறிது பாகம்‌ யான்‌ சொன்னேனென்று சூதமுளிவர்‌ கூற, 
பெண்மயலற்ற மகருஷிகள்‌ கேட்டுச்‌ சிரமசைத்து மகிழ்ந்தனர்‌ 
"தலமகிமையும்‌ நாகசுனைத்தீர்த்த மகிமையும்‌ சுவாமி நீரருளிச்செய்‌ 
யக்‌ கேட்டுச்‌ சந்தோஷித்தோம்‌. இனி சங்கரலிங்கமூர்த்தி மகிமை 
யைச்‌ சொல்லியருளவேண்டு" மென்று நைமிசாரணிய முனிவர்‌ 
கேட்கச்‌ சூதமுனிவர்‌ சொல்வாராயினர்‌. 


ஆறாவது 
x மூர்த்தி விமோடச்சருக்கம்‌ 


புன்னைமா வனத்தி னீழற்‌ புவியினி லனாதி யாகி 

யன்னைகோ மதியினோடு மமர்ந்ததரு ளமல வித்தாய்‌ 

மன்னிய தொண்டர்க்‌ கெல்லா மங்கள நல்க லாலே 

தன்னைநே ரிவ்வி லிங்கஞ்‌ சங்கர லிங்க மாகும்‌. 1. 


வான்வளி யனனீர்‌ மண்ணாய்‌ வகுத்தவைந்‌ திலிங்கத்துள்ளு 
மேன்மையாம்‌ புவியின்‌ பாங்காய்‌ மேவுமிவ்‌ விலிங்கந்‌ தன்னை 
ஞானமா முனிவர்‌ சித்த ௬ம்பரோ டிம்பர்‌ நாக 
ரானவரெவரும்‌-போற்றி யறமுத னான்கும்‌ பெற்றார்‌. 2. 


பூவுரு மயனு மாலும்‌ போற்றுதற்‌ கரிய வள்ளல்‌ 

கோவருள்‌ கொடுக்குந்‌ தெய்வக்‌ கோமதியுமையி னோடு 
மியாவருங்‌ கண்டு பூசித்திகபர போக மெய்த 

மாவர ராசை தன்னின்‌ மகாசிவலிங்க மாகும்‌. 3. 


70 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 

மூர்த்திவிசேடச்சருக்கம்‌ 
சீர்த்திகொ டேவ மூர்த்தி யசுரராற்‌ செய்யுமூர்த்தி 
யேர்த்திகழ்‌ நாக மூர்த்தி யிவ்வுல கத்திலுள்ள 
பார்த்திப ரியற்று மூர்த்தி யாகிய படிவங்‌ கொண்ட 
மூர்த்திகட்‌ கெல்லா மந்தச்‌ சங்கர மூர்த்தி முன்னாம்‌ 4. 
கண்ணினைக்‌ காதைக்‌ கையைக்‌ காலினை வருத்தஞ்‌ செய்ய 
வெண்ணிய கன்மத்தாலே யெய்திய வியாதிக்கெல்லா 
மண்ணினை மருந்தா நல்கித்‌ தீர்த்திடு மகிமை யாலே 
புண்ணிய வயித்ய லிங்க மாகுமிப்‌ பூவி லிங்கம்‌. 5. 


சித்தர்கண்‌ முனிவர்‌ தேவர்‌ சேவிக்க வழியா வீட்டின்‌ 
முத்தியைக்‌ கொடுக்குஞ்‌ சைவ தலங்களின்‌ முதன்மையாகு 
மத்திரு விலிங்கந்‌ தன்னி னதிகமாம்‌ வரங்கொ டுக்குஞ்‌ 
sööma தன்ய மாமிச்‌ சுயம்பிர காச லிங்கம்‌. 6. 


தெய்வமா தலங்கட்‌ கெல்லாந்‌ தலைமைசீராசையாகு 
முய்வரு டீர்த்தந்‌ தம்முட்‌ டலைமையிவ்‌ வுரசு தீர்த்த 
நைவளந்‌ தெரிந்த கான நாரதர்‌ முதலோர்‌ போற்றுஞ்‌ 
சைவலிங்‌ கங்கட்கெல்லாந்‌ தலைமையிவ்‌ விலிங்க மாதோ. 


N 


சமையங்கள்‌ பலவிற்‌ சைவ சமயமே யதிகமாகு 
நிமிர்குல மலைகடம்மு ளதிகநீண்‌ மேரு வாகு 0 
முமையொரு பாகங்கொண்ட வொளிர்சிவ லிங்கந்‌ தம்மு 
ளமலவானந்த சங்கரேசுர ரதிகமாமே. 


. மனமொழி மெய்யிம்‌ மூன்றான்‌ மங்கள விலிங்கந்‌ தன்னைத்‌ 


தினநினைந்துரைத்துப்‌ போற்றல்‌ செய்பவர்செனனமென்னுங்‌ 
கனவிருட்‌ காட்டை வெட்டி மூலம தறக்க ளைந்து 
சனகரா தியர்போல்‌ வீட்டைச்‌ சாருஞா னிகளே யாவார்‌. 2. 
சோவா ரத்திலிந்தச்‌ சங்கர சுயம்பைப்‌ போற்றி 

நாமமா யிரத்தெட்‌ டாலே வில்வவர்ச்‌ சனைந டாத்திக்‌ 

காமமே முதல்மூன்று குற்றமுங்‌ கடிந்து நலல 

*நேமமா யொருபோ துண்டிகொள்பவர்‌ நிருபராவார்‌. 10. 


*ஏர்த்திகழ்‌ - விகாரம்‌. *நேமம - நியமமென்பதன்‌ மரூஉ . 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வெள்ளிவா ரத்தி லிந்தச்‌ சங்கர விமலன்‌ றன்னைக்‌ 

கள்ளவிழ்‌ கரிய கூந்தற்‌ கவுரிகோ மதியைப்‌ போற்றி 

நள்ளிருட்‌ காலந்‌, தன்னி னயந்துபூ சனை செய்‌ தேத்தி 
லுள்ளிய வரங்க ளெல்லா முறுதியாப்‌ பெறுவரன்றே. 1l. 


சித்திரைத்‌ திங்க டன்னிற்‌ பூரணைத்‌ தினத்தி லைந்து 

வத்திரத்‌ தாலு மைந்து தொழினடாத்‌ தியம கேசன்‌ 

சத்திய வடிவமான சங்கர மூர்த்தி தன்னை 

முத்தியை விரும்பிப்‌ பூசித்‌ தவர்பலன்மொழியலாமோ. 12 


நற்கட மாலு நாமுமொன்றென நம்பன்‌ காட்ட 

விற்கட கப்பூண்‌ செங்கை விமலைநற்‌ றவம்பு ரிந்த 

கற்கடகத்திற்‌ பூர்ணை தினத்தினிற்‌ கனிந்து போற்றி 

லற்கடற்‌ பிறவிநீக்கி யருட்கடன்‌ மூழ்குவாரே. 13. 


மாசிவ ராத்ரி தன்னி: லிந்தமாவிலிங்கந்‌ தன்னைப்‌ 

பூசனை நாலுசாமம்‌ புரிந்துபோற்‌ றியமெய்‌ யன்பர்‌ 

காசியிற்‌ கங்கை மூழ்கிக்‌ கடவுளைக்‌ கற்ப கால 

நேசமாப்‌ பூசை செய்த பலனெலா நேர்கு வாரே. 14. 


பஞ்சபா தகம றிந்து செய்தபா வியரானாலுந்‌ 

தஞ்சநீ யென்றிம்‌ மூர்த்தி தாளிணை பணிந்திட்‌ டாரே 

லஞ்சனீ யஞ்சனீயென்‌ றருட்கடைப்‌ பார்வை நல்கி 

நஞ்சினை யமுதமாக்குந்‌ தன்மைபோனயந்து காக்கும்‌. 15. 


அற்பவா ணாளைப்பெற்ற யாங்கணின்‌ னாகமத்தின்‌ 
சொற்பயனறிந்துபூசைத்‌ தொழில்செயற்குரியரல்லேம்‌ 
பொற்பதந்துணையேயென்றுபோற்று மெய்யடியார்க்கெல்லாந்‌ 


தற்பதங்‌. கொடுக்கு மிந்தச்‌ சங்கர சயம்பு வொன்றே. 16. 

அல்லுநற்‌ பகலுமின்றி யடிநடு முடிவுமின்றி 

யெல்லையில்‌ பிரமந்‌ தானே யிவ்வர ராசை தன்னிற்‌ 

பல்சரா- சரத்தை யெல்லாம்‌ பரிந்துகாத்‌ தருள வேண்டி 

நல்லதோர்‌ விளையாட்‌ டாக நவில்சிவ லிங்க மாகும்‌. 17. 
72 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


மூர்த்திவிசேடச்சருக்கம்‌ 

கொவ்வைவா யிமயச்‌ செல்வி கோமதி வலப்பா கத்திர்‌ 

க 
நிவ்விய சொரூப மாகத்‌ திருவருள்‌ புரிந்திருக்கு E 
மிவ்விலிங்கத்தைப்‌ போற்று மியல்புளோர்‌ பிறப்பென்றோதும்‌ 
பெளவமேழ்‌ கடந்து நித்த பரிசுத்தராகுவாரே. 18. 
மறுவறு பிரதோ டத்தில்‌ வான்சுட ரத்த மத்தைப்‌ 
பெறுபொழு தால யத்தை வலம்வந்து பிறைவான்‌ கங்கை 
யறுகணி சங்க ரேசர்க்‌ கருச்சனை யாதி யாற்றி 
நறுமலர்த்தாளைப்‌ போற்றி னமனைவென்‌ றிடுவரன்றே. 19, 


மட்டவி ழிதழி வேய்ந்த மணிமுடிச்‌ சங்க ரேசர்க்‌ 

குட்டதும்‌ பன்ப ராகி யொருபொழு துணவு நீக்கி 

யட்டமி விரத நோற்போ ரகத்தினிற்‌ குறிப்பா வெண்ணு 
மிட்டமாம்‌ பலன்களெல்லா மெய்தியின்‌ புறுவர்‌- மாதோ. 20, 


வேறு 


அட்டாங்க பஞ்சாங்க திரயாங்க மோகாங்க மாக வன்‌ 

பா, மட்டார்ந்த மலர்ப்பதத்தில்‌ வந்தனைசெய்‌ திவ்வரனை 

வழிபட்‌ டாரேற்‌, கட்டான பிறப்பறுத்துக்‌ காமமுதலறுப 

கையுங்‌ கடிந்து நீக்கி, யெட்டாத பரமபதத்‌ தின்பக்கபோக 
த்தாழ்ந்‌ திருப்ப ரன்றே. 27, 
சோடசமா வுபசாரத்‌ தாட்டியா டைகள்புனைந்து தூய 

வாசத்‌, தேடலர்நால்‌ வகைமலருஞ்‌ சூட்டிநவ 
மணிப்பணிகளிசையப்பூட்டித்‌, தேடரியபாலடிசில்‌ சித்ரவன்ன 
நிவேதித்துத்‌ தெய்வக்‌ கஞ்சத்‌, தாடலைமேற்‌ கொண்டுபணிந்‌ திடி 
லிந்த மூர்த்திதருஞ்‌ சகல பேறும்‌. + 
சங்கமொன்றிற்‌ புனல்கொண்டிச்‌ சங்கரனை யாட்டிடிலா 
யிரத்தெண்‌ சங்க, மங்கலநற்‌ புனல்நொண்டு மந்த்ரவிதி 
யாலாட்டு மகத்வஞ்‌ சேர்வார்‌, பொங்குதிரு மேனியெலாம்‌ 
பொதிந்தனத்தா லபிடேகம்‌ புரிந்த பேர்க, எங்கணன்ற னு 
லகெய்தி யன்னமொன்றுக்குகமொன்றாவமர்ந்துவாழ்வார்‌. 23. 


* = . ப்‌ 
அந்தமம்‌ - அத்தமனகிரி. 
73 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


1 
ந x 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


“மடைப்பளியி லன்னமமைத்‌ திடுவதற்குப்‌. பாத்திரங்‌ 
கண்‌ மணிநீ ராட்டக்‌, குடத்துடனே தூபக்கான்‌ மூன்றைந்‌ 
தே ழொன்பானுக்‌ குறித்த லக்கத்‌, தடுக்கியதீ பத்தட்டுக்‌ 
குடைகவரி கண்ணாடி யாலவட்டங்‌, கடற்கடுவுண்‌ டமு 
தாக்கு மிக்கடவுட்‌ களித்தவர்கள்‌ கயிலை சேர்வார்‌. 24. 


மீபுரங்க ணகைத்தெரித்த விச்சங்க ரேசுரர்க்கு விருப்‌ 
பமாகக்‌, கோபுரங்கண்‌ மண்டபங்க டிருமதில்கள்‌ குறைவின்றிக்‌ 
குறித்துச்‌ செய்வோர்‌, மாபுரந்த ராதியும்பர்‌ வந்து 
தொழப்‌ புட்பமா னத்தி லேறி, தூபுரச்செஞ்‌ சரணுமை 
யோ டரனிருக்குங்‌ கயிலையினி னொடியிற்சேர்வார்‌. 25. 


மணிப்பணிகள்‌ கூழைநா யகருளத்தி லுவப்புறநன்‌ ம 
ணியாற்‌ செய்தோர்‌, கணிப்புறுவா கனமமைத்தோர்‌ கரிபரி 
தேர்‌ சிவிகைவா கனத்திலேறிப்‌, பணித்தலைமே லிருந்த விந்‌ 
தப்‌ பாருலகுக்‌ கரசராய்ப்‌ பத்தர்‌ பாசந்‌, துணித்தசூ . லப்‌ 
படையார்‌ தொல்லுலகிற்‌ சென்றழிவில்‌ போகந்‌ துய்ப்பார்‌. 26. 


புத்தமுத மதியணிந்த சிவசங்க ரேசுரர்க்குப்‌ புழுகு 
வாசக்‌, கத்தூரி செறிந்தநறுங்‌ கலவையினான்‌ முழுக்காப்புக்‌ 
கனிந்து செய்வோர்‌, வித்தமுறு தெய்வகற்ப காடவியி லர 
ம்பையர்கண்‌ மென்கை யாலே, கொத்தலர்நன்‌ மலர்சூட்டிக்‌ 
கூடிவிளை யாடவன்பு கூர்ந்திருப்பார்‌. ்‌ 27. 


மருவாருங்‌ கொன்றையணி சங்கரரை வணங்கிமுதல்‌ 
வாச றன்னிற்‌, றிருவாசி செய்துவைத்துத்‌ திருவிளக்கிட்‌ 
டோர்‌ தெய்வ மாதரெல்லா, மிருபாலு மணிவிளக்கை யிரு 
கையா லேந்திவர விந்த்ரபோக, மொருநூறு கோடியுக மனு 
பவித்துச்‌ சிவபதத்தி லுறுவா ரன்றே. 28. 


கருப்பூர Sul Os கருப்பூர வடிவாஞ்சங்‌ கரரைக்‌ ௧ 
ண்ணால்‌, விருப்பூரத்‌ தெரிசிக்கு மேலவர்கள்‌ விமானத்தி 
லேறி வெள்ளிப்‌, பொருப்பூர தாவிருந்து போதசிவா னந்த 
74 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


மூர்த்திவிசேடச்சருக்கம்‌ 


பரஞ்‌ சோதி பொற்றாட்‌, டிருப்பூர்ணத்‌ துடன்‌ கலந்துநிறைர்‌ 
துமி ளாதென்றுந்‌ திகழ்வாரன்றே. pan E 


வரராசை நாதன்‌ வைத்‌ தியநாதன்‌ சீராசை நாதன்‌ வா 
னோர்‌, பரவுபுன்னை வனநாதன்‌ சங்கரலிங்‌ கங்கூழை யாண்‌ 
டி பண்பாத்‌, தரைபுகழுஞ்‌ சங்கரநா ராயணன்சங்‌ கரமூர்த்‌ 
தி தானென்‌ றெட்டாய்‌, விரவுதிரு நாமங்கள்‌ பெற்றிருக்கு 
மிம்மூர்த்தி விசேட மூர்த்தி. 30. 
அருட்கடலாஞ்‌ சங்கரர்சன்‌ னிதிழுன்பு பரத்தையர்க 
ளாடல்‌ பாட, விருக்குமுத னால்வேத மெடுத்தோதச்‌ செய்‌ 
தல்பல வின்னி யங்கள்‌, பெருக்கமுடன்‌ முழக்குவித்‌ 
தோர்‌ காமியத்திற்‌ பெருங்காலம்‌ பெயரா துற்றுக்‌, கருக்‌ 
கடலின்‌ கரைகடந்து கடவுடிரு வடிக்கமலங்‌ கைக்கொள்வாரே. 31. 
ஆறுகா லமுமிந்தச்‌ சங்கரலிங்‌ கம்பதத்தை யன்பாற்‌ 
போற்றி, மாறிலாப்‌ பொன்மணியா லயத்தைவல மாவரு 
வோர்‌ மதிபோல்‌ வெள்ளை. நீறுபுனைந்‌ துருத்திராக்‌ கந்தரிப்‌ 
பரைந்தெழுத்தை நினைவிற்‌ கொள்வோர்‌, பேறுசொல வந்‌ 
தவுமை பாகனலான்‌ மற்றொருவர்‌ பேசொ ணாதே. 32. 


திருத்தலமுந்‌ தீர்த்தமுமூர்த்‌ தியுமுரைத்த சூதமுனி 
செம்பொற்‌ war, விருத்தமுனி வரல்லாம்‌ விரைமலர்‌ 
கொண்டர்ச்சித்து வியந்து போற்றி, மருத்தயிலுஞ்‌ சங்க 
பத்மர்‌ வாத நிவிர்த்திக்காக மறையோன்‌ காணாக்‌, கருத்தனு 
ரச்‌ சங்கரநா ராயணராய்க்‌ காட்டியதைக்‌ கழறென்‌ றாரே. 33. 
மூர்த்திவிசேடச்‌ சருக்கம்‌ முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ 263 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


மூர்த்திவிசேடச்‌ சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


“புன்னை விருக்ஷத்தினீழலில்‌ அநாதியாய்‌ மலமில்லாத மூலப்‌ 
பொருளாகி அடியார்களுக்கு இன்பஞ்செய்தலாலே சங்கரலிங்கம்‌ 
என்னும்‌ பெயர்பெற்ற மூர்த்தி, ஆகாய முதலிய பஞ்சபூத, இலிங்‌ 
கத்துள்ளே பிருதிவிலிங்கமாகும்‌, இந்த இலிங்கத்தை ஞானத்தை 
யுணர்ந்த முனிவர்‌ முதலிய எல்லாரும்‌ வணங்கித்தர்மார்த்த காமமோ 
க்ஷம்‌ பெற்றார்கள்‌. பிரமவிஷ்ணுக்கள்‌ காண்டற்கரிய சிவபிரான்‌ 
கோமதியம்மையுடன்‌ எல்லாருமிகபர சுகத்தையடைதற்காக வரரா 
சைத்‌ தலத்திலே மகாசிவலிங்கமாக இருந்தனர்‌. தேவராலும்‌, அசுர 
ராலும்‌ நாகராலும்‌; அரசராலும்‌ பூசிக்கப்பட்ட இலிங்கங்களுக்கெல்‌ 
லாம்‌ இந்த இலிங்க முதன்மையான இலிங்கமாகும்‌. வினைக்கீடாகச்‌ 
கண்‌, காது, கை கால்களை வருத்தப்படுத்திய வியாதிக்கெல்லாம்‌ புற்‌ 
றுமண்ணை மருந்தாகக்‌ கொடுத்துத்‌ தீர்க்கின்ற மான்மியத்தால்‌ இந்த 
இலிங்கம்‌ வபித்தியலிங்கமெனவும்‌ பெயர்பெறும்‌. சித்தர்முதலோர்க்கு 
நதியளிக்குஞ்‌ சிவஸ்தலங்களின்‌ முதன்‌ in eee 
பரிசுத்தமாகிய கடவுள்‌: இந்தச்சுயம்பிரகாசம்‌ (தானே பிரகாசிப்பது) 
மனபேளுபையுக்‌ சிவலிங்கங்களுக்குள்‌ சங்கரலிங்கமும்‌ உயர்‌] 
கும்‌, மனம்‌, வாக்குக்‌, காயங்களால்‌ இந்த இலிங்கத்தை நாடோறுந்‌ 
துதிப்பவர்‌ சென்மமாகிய காட்டை வேரோடு வெட்டிச்‌ சனகர்‌ 
முதலியோர்களைப்போல மோக்ஷவீட்டைச்‌ சேர்ந்திருப்பர்‌. 


இந்த இலிங்கத்தைச்‌ சோமவாரத்திலே வில்வார்ச்சனை செய்து 
காமம்‌ வெகுளிமயக்கமாகிய முக்குற்றத்தையும்‌ கெடுத்து நியதியாக 
ஒருபொழுதுண்பவர்‌ அரசராகிப்‌ பிறப்பர்‌. சுக்கிரவாரத்தில்‌ கோமதி 
யம்மையுடன்‌ அர்த்தசாமத்திலே பூசித்துத்‌ துதித்தவர்‌ நினைத்த 
வரங்களை நிச்சயமாகப்‌ பெறுவர்‌. சித்திரா பெளர்ணமியிலே மோக்ஷத்‌ 
தை விரும்பிப்‌ பூசைசெய்தவர்‌, பெறும்பலனை யின்னதென்று சொல்ல 
முடியாது. நல்ல குடக்கூத்‌ தினையுடைய விஷ்ணுவும்‌ தானும்‌ ஒருவ 
ரென்று சொல்லப்பட்ட சங்கரநாராயணராகிக்‌ காட்சிகொடுத்த 
அந்த இலிங்கத்தை ஒளிதங்கிய கங்கணமணிந்த கையையுடைய 
கோமதியம்மை தவஞ்செய்யப்பட்ட ஆடிமாதப்‌ பெளர்ணமியிலே 
வணங்கினால்‌ பிறவிக்‌ கடலைக்‌ கடந்து கருணைக்கடலிலே 
முழுகுவார்கள்‌:- 


76 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


மூர்த்திவிசேடச்‌ சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


மகாசிவராத்திரியிலே நாலுசாமமும்‌ பூசிச்‌ À i 

யார்கள்‌ காசிக்கங்கையிலே signer dg லோன்‌ ப ம்‌ 
பூசித்த பலனைப்பெறுவர்‌. பஞ்சமா பாதகரானாலும்‌ அடைக்கலமென்‌ 
று வந்து பணிந்தால்‌ பயப்படாதேயென்று நஞ்சை யமுதமாகவுண்டு 
தேவரைக்‌ காத்தல்போல இந்த இலிங்கங்‌ காத்தருளும்‌. சிறியவாணா 
ளையடைந்த நாங்கள்‌ ஆகமவிதிப்படி யுன்னைப்‌ பூசிக்கவலிமையில்‌ 


டையவராகி அட்டமிவிரத -மிருப்பவர்‌ மனத்திலே நினைக்குங்‌ காரி 
யங்களடைந்து இன்புற்றிருப்பர்‌. 

இந்த இலிங்கத்தை அட்டாங்க பஞ்சாங்க திரயாங்க ஏகாங்க 
நபஸ்காரஞ்‌ செய்து தொண்டு செய்தால்‌ பிறவியை நீங்கிக்காம முத 
லாகிய ஆறுபகையுங்‌ கெடுத்து உயர்ந்த பரமபதத்திலின்பத்தை 
யநுபவித்திருப்பர்‌. பதினாறு உபசாரத்தா லபிடேகஞ்‌ செய்து 
பரிவட்டம்‌ தரித்து நால்வகை மலர்களையும்‌ புனைந்து இரத்நாபர 
ணங்கள்‌ தரித்து, பாயாசம்‌ சித்திரான்னம்‌ நைவேத்தியஞ்செய்துதிரு 
வடித்தாமரைகளை வணங்கினா லிந்தச்‌ சங்கரலிங்கஞ்‌ சகல பயனையுந்‌ 
தந்தருளும்‌. இஃதன்றி சங்காபிடேகஞ்‌ செய்தால்‌ ஆயிரத்தெட்டுச்‌ 
சங்காபிடேகம்‌ (அன்னியதலத்து) இலிங்கத்துக்குச்‌ செய்த மான்மி 
யத்தையடைவர்‌. அன்னாபிடேகஞ்‌ செய்தவர்கள்‌ ஒரு சோற்றுக்கு 
ஒரு யுகமாகச்‌ சிவலோகத்திலிருக்கப்பெறுவர்‌. சமையற்‌ பாத்திரங்‌ 
களும்‌ அபிடேகபாத்திரங்களுந்‌ தீபக்கால்‌ தூபக்கால்களும்‌ குடை 
கோபுரம்‌, மண்டபம்‌, திருமதில்கள்‌ செய்தவரும்‌ இந்திரன்‌ முதலி 
யோர்‌ வணங்கத்‌ தெய்வ விமானத்திற்‌ சென்று திருக்கைலாசத்தை 
யடைவார்கள்‌. கூழைநாயகராகிய சிவலிங்கப்பெருமான்‌ மகிழும்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


+8 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


tal x Rtn ம Qai எட்டு 
அழகிய ஆபரணங்கள்‌ நலல இரத்தங்களாற்‌ ப்தவரும்‌, ல 
ae செய்தவரும்‌ யானை குதிரை தேர்‌ பல்லக்குகளிலேறிப்‌ பூ 
லோகத்தரசராயிருந்து பின்னர்‌ சிவலோகத்தையடைவா்‌. 


புழுகு முதலிய வாசனைத்‌ திரவியங்கள்‌ சேர்ந்த கூட்டுவர்க்கச்‌ 
சந்தனத்தால்‌ இந்த லிங்கத்துக்கு முழுக்காப்புச்‌ செய்தவரும்‌, முதற்‌ 
றிருவாயிலில்‌ திருவாசி செய்துவைத்துத்‌ திருவிளக்கேற்றினவரும்‌, 
தெய்வப்பெண்களிரண்டுபக்கமுங்‌ கைவிளக்குப்பிடித்து வர நூறு 
கோடியுக மிந்திரபோகமநுபவித்து அதன்‌ மேற்‌ சிவபதவியடைவார்‌ 
கள்‌. கருப்பூர தீபமேற்றி யாசைமிகத்தெரிசித்தவர்‌ விமானத்தி 
லேறிப்போய்க்‌ கயிலாசந்தங்கள்‌ நகரமாகலிருந்து சுயம்பிரகாசமாகிய 
சிவபிரான்றிருவடியில்‌ நிறைவாகக்‌ கலந்து விளங்குவார்கள்‌. 


இந்த இலிங்கம்‌ வரராசைநாதன்‌, வைத்தியநாதன்‌, சீ 'ராசைநாதன்‌, 
புன்னைவனநாதன்‌, சங்கரலிங்கம்‌, கூழையாண்டி, சங்கரநாராய 
ணன்‌, சங்கரமூர்த்தி என எட்டுத்‌ திருப்பெயர்களைப்‌ பெற்றிருக்கும்‌ 
விசேட இலிங்கமாம்‌, இதன்‌ முன்னே. உருத்திரகணிகை யாடல்‌ 
பாடல்‌, நான்கு தேவபாராயணம்‌, அநேக வாத்தியமுழக்கஞ்‌ செய்‌ 
வித்தவர்‌. இட்டகாமியங்களை நெடுங்காலமநுபவித்து முடிவில்‌ திரு 
வடித்தாமரையைச்‌ சேருவார்கள்‌. ஆறுகாலமுமிந்த இலிங்கத்தை 
வணங்கிப்‌ பிரதக்ஷணஞ்செய்பவர்‌, விபூதி யுருத்திராக்கம்புனைந்து பஞ்‌ 
எ õnn kat meee வட்‌ a பிரபு 
றொருவர்‌ சொல்லமுடியாது", என்றனர்‌. இங்ஙனம்‌ தலம்‌, தீர்த்தம்‌ 
மூர்த்திவிசேடங்கூறிய சூதமுனிவர்‌ பாதங்களைப்‌ பெரியமுனிவரெல்‌ 
லாரும்‌ பூசித்துக்‌ காற்றையுண்ணும்‌ சங்கபத்மராகிய நாகர்கள்‌ வழக்‌ 
குத்தீரும்பொருட்டுச்‌ சிவபிரான்‌ சங்கரநாராயண வடிவங்காட்டிய 
சரிதத்தைக்‌ கூறியருளு மென்று வினாவினார்‌. 


78 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
பீங்மரநாராயணரான சருக்கம்‌ 


... அருந்தவ ரிவ்வண மறைய வாதியைப்‌ 

பொருந்திய வுணர்வினன்‌ புகரின்‌ மாதவன்‌ 

விரிந்தநூற்‌ கடலுணர்‌ சூதன்‌ வேட்கையாத்‌ 

தெரிந்தநற்‌ கதையினைச்‌ செப்பன்‌ மேயினான்‌. 1 


வேறு 


இன்றவம்‌ புரியுங்‌ காசிபன்‌ மனைவி யிருவருட்‌ சுத்துரு 
வென்பாண்‌, மின்றிக ழெயிற்றுச்‌ சேடனே முதலாம்‌ வெவ்‌ 
விட நாகங்களுயிர்த்தாண்‌, மன்றலங்‌ கோதை “வினதை தன்‌ 
வயிற்றின்‌ வள்ளுகிர்க்‌ கலுழனாங்‌ குதித்தான்‌. கன்றிய மனத்‌ 
தினி கலினைப்‌ புரிந்து கழிந்தது பற்பல காலம்‌. 2 


வேறு 


வெஞ்சின விடங்கால்‌ வெய்ய வநந்தனே முதல நாக 
மஞ்சிறைக்‌ கலுழற்‌ கஞ்சி யவனது சரணில்‌ வீழ 

வெஞ்சலி லுமக்கு வேட்கை யாதென வெம்மை யெல்லாஞ்‌ 
செஞ்சுடர்பொழிநின்‌ மெய்யிற்‌ சீர்பெற வணிதல்வேண்டும்‌. 3. 


என்றலுங்‌ குழவி வெய்யோ னெழில்பெற விளங்கு கின்ற 
வென்றியங்கலுழன்மெய்யிலரவெலாம்‌ விழைந்து பூண்டா 
னன்றுதொட்டணிகளாகத்‌ தமது நட்பவன்பால்வைத்துச்‌ 
சென்றன நாக லோகந்‌ தீவிடப்‌ பாந்த ளெல்லாம்‌. 4, 


வெள்ளைமுள்ளெயிறுகுக்கும்‌ வெவ்விடப்பகுவாய்ச்‌ சேடன்‌ 
பள்ளிகொ ளணையதாகப்‌ பசுந்துழாய்‌ மாயற்‌ சேர்ந்தா 
னொள்ளொளி யணியதாக வுருகெழு மழுவாளேந்தும்‌ 
வள்ளல்பான்‌ மணிச்செஞ்‌ சூட்டு வாசுகி யெய்தினானே. 5. 


உரைப்புழி விஞ்சை யெல்லா முணர்ந்திட வேண்டிக்‌ காற்று 
மருத்தியா வருந்தி டாம லற்றைநாட்‌ சங்க பத்மர்‌ - 

வரத்தினா லுயர்ச்சி மிக்க வாசுகி யநந்தன்‌ றன்பால்‌ 
விருப்பினா லுள்ளம்‌ வைத்து மெய்த்தவ மியற்றினாரே. es 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


அரியநற்‌ றவங்கண்‌ மேன்மே லாற்று மாற்றல்‌ சான்ற 
விருவர்தம்‌ முகத்தி னின்று மெழுதரு விடத்தின்‌ வெய்ய 
விரியழற்‌ புகைப ரந்து விம்மலர லரவமெல்லாந்‌ 


தெருமரலுள த்திற்கொண்டு தெருண்டன தெருண்டபின்னர்‌. 7. 


வெள்ளிவே தண்ட மீது விண்ணவ ரிறைஞ்சி யேத்தப்‌ 
பிள்ளைமா னோக்கி யோடங்‌ குறைதரு பெம்மாற்‌ கன்ப 
லொள்ளொளி யணிய தாக வுறைந்தவா சுகியின்‌ பாலு 
முள்ளெயிற்‌ றநந்தன்‌ பாலு முதிர்விட நாகஞ்‌ சேர்ந்த 8. 


அடைந்தநா கத்தை நோக்கி யாதிவ ணடைந்த தென்‌ 

ன, விடந்திக ழரவ மங்ஙன்‌ விளைந்தமை விளம்பலோடு, ம 
டந்தைபா கன்பாற்‌ கொண்டல்‌ வண்ணன்பால்‌ விடைகொ 
ண்டாங்கட்‌, படந்திக ழிருவர்‌ தங்கள்‌ பதியினி லடைந்தா 
ரன்றே. 9. 


நற்றவ மியற்றுஞ்‌ சங்க பத்மரை நயந்து நோக்கிக்‌ 

குற்றமி லவர்கள்‌ வேண்டும்‌ வரங்குறை வின்றி யீய்ந்து 
கற்றைவார்‌ சடையோன்பாலுங்‌ கமலலோ சனன்றன்பாலு 
முற்றுவா சுகிய நந்த னுரைத்தனர்‌ விரைவிற்‌ சென்றே. 10. 


பைத்தலைக்‌ கவைநா வெய்ய பத்மனே யல்லா நாக 

மெய்த்தவ மியற்றித்‌ திங்கள்‌ வேணியார்க்‌ கன்பு பூண்ட 
மைத்தவல்‌ விடங்கால்‌ பத்மன்‌ மாயனுக்‌ கன்ப னாகி 
புய்ததுணர்சங்கரன்றன்னோடுரைத்தனன்மாறுகொண்டே. 11. 


எம்மிறை பெரியனென்று மெம்மிறை பெரிய னென்றுந்‌ 
தன்மின்மா ராகிப்‌ பொங்கிச்‌ சாற்றிய சங்கபத்மர்‌ 

செம்முக நோக்கி நீங்க டெளிவுறச்‌ செப்பவல்லார்‌ 

நம்முழை யில்லைப்‌ பாரி னடமினென்‌ றுரைத்த நாகம்‌. 12. 


அரவெலா முரைத்தவண்ணங்‌ கேட்டலு மறிவினாடிப்‌ 

பரவருந்‌ தகையனான பதஞ்சலி பாதம்‌ போற்றித்‌ 

தெரிவருங்‌ கலைக ளெல்லாஞ்‌ செவிப்புலன்‌ குளிரக்‌ கேளா 

வுரவுநீ ௬லகின்‌ மக்களுருக்கொடு மேவினாரே. 13. 
80 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயண சருக்கம்‌ 


தெண்ணிலாக்‌ குழவிவேய்ந்த சிவகதி படிந்து மாயோன்‌ 
புண்ணிய நதிக டோய்ந்து புகாறு சங்க னென்னு 
மண்ணல்வா ளாவின்‌ வேந்து மறிவுசால்‌ பத்மன றானுங்‌ 
கண்ணகன்‌ ஞாலமேத்துங்‌ காசியி னெய்தி னாரே. 14, 


காசியை யடைந்து முத்தக்‌ கதிரிள முறுவற்‌ செவ்வாய்‌ 
மூசிவண்‌ டுறையுங்‌ கூந்தன்‌ முகிழ்முலை பங்கின்‌ வாழு 

மீசனே பெரியோன்செய்யா ளிறைவனேபெரியோனென்று 
மாசிலா முனிவர்‌ பாற்ற மதழுயர்த்‌ துரைசெய்‌ தாரே. 15. 


உரையது கேட்ட லோடு முரகர்‌ தம்‌ வதன நோக்கி 

முருகவி ழதழி வேய்ந்த முதல்வனே பெரியோ னன்‌ னோர்க்‌ 
காவிடைத்‌ துயிலு மாலு மயிக்கமாம்‌ பொருளா மென்றே 
மருளிலத்‌ திரிதொன்‌ னூலான்‌ மலைவறக்‌ கூறி னானே. 16. 


தாமரைச்‌ செங்க ணான்மேற்‌ றழைத்தபே ரன்பாற்‌ பத்மன்‌ 
மாமுனி யுரைகொள்‌ ளாது நிற்றன்மா தவத்தோர்‌ நோக்கி 
யேமுறு முங்கள்‌ வாத மிவ்வுழித்‌ தீர்வதன்று 

போமின்விண்‌ ணாடு காக்கும்‌ பரந்தர னவையினென்றார்‌. 77. 


அறநெறி முனிவ ரவ்வா றறைதலு மறிவு சான்ற 

விறல்கெழு புயங்க வேந்தர்‌ விண்ணவர்‌ வடிவந்‌ தாங்கிப்‌ 
பொறிவரிச்‌ குரும்பர்‌ மூசப்‌ பொன்னிணர்‌ முகையவிழ்ந்து 
நறைகமம்‌ பாரி சாத நாட்டினி லெய்தி னாரே. 18. 


வேறு 


பாலொத்த தீஞ்சொன்‌ மடவாரிரு பாலும்‌ வீசுங்‌ 

கோலக்‌ கவரிக்‌ கொழுங்கற்றைமென்‌ கொங்கு லாவு 

மாலைப்‌ புயமேற்‌ றுயல்வந்து வயங்கு சோதி 

நீலக்‌ கிரிமீது நிலாத்தவழ்‌ செவ்வி காட்ட. 19. 


துளிசிந்து கொண்ட றவழ்வானெழு தோற்ற நோக்கிக்‌ 
களிகொண்ட சாய லிளங்கார்மயி லாடு மாபோ 

லிளவஞ்சி யன்ன மருங்கிற்றிடு மென்ன வீங்கி 

வளர்கின்ற கொங்கை யரமங்கையர்‌ மன்னியாட த்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ ' 


அந்தண்‌ ணிழற்கற்‌ பகத்தம்பொ னரும்ப விழ்ந்து 
சிந்துந்‌ திவலைப்‌ பசுந்தேன்முடி மேற்றெ றிப்ப 
நந்தும்‌ புகழ்த்தும்‌ புருநாரதர்‌ நாம்‌ நயா 
முந்தின்‌ ரைம்பின்‌ னிசைத்தேன்செவி யூடு குப்ப. 
காரேந்தி நின்ற பகலோனெழில்‌ காட்டு கின்ற 
சீரேந்து செம்பொற்‌ கதிர்மாமுடி சேண்வி எங்க 
வாரேந்து கொங்கை யயிராணி மணப்ப விண்ட 
தாரேந்து மார்பி னணியாரந்‌ 'தழைத்து மின்ன. 


இருள்சீத்‌ தெழுந்த விளஞாயி றிலங்கு மாபோல்‌ 
விரிசோதி க்கு மணியிட்டு விளங்கு செம்போ 
னரியாச னத்திலிருந்தான்றனை யாடல்‌ கூருஞ்‌ 


செருவார்‌ குலிசப்‌ படைவேந்தனைச்‌ சென்று கண்டார்‌. 


வேறு 


படர்ந்த காதலிற்‌ கண்டடி பணிந்தனர்‌ நிற்ப 
விடைந்த நுண்ணிடை யிந்துவா ணுதலயி ராணி 
மடங்கொள்‌ செப்பெனும்வனமுலை திளைத்திடு மார்ப 
னடைந்த நும்வர வென்னென்‌ வருளுடனறைந்தான்‌. 


மங்குல்‌ கண்படும்‌ வெள்ளியம்‌ பொருப்பினில்‌ வாழுஞ்‌ 
“சங்க வெண்குழை யிறைவனே தனிமுத லென்றும்‌ 
பங்க யத்தடங்‌ கண்ணனே பரம்பொரு ளென்று 
மிங்கு வந்தன மென்றன ருரகருக்‌ கிறைவர்‌. 


இருவர்‌ மாற்றமுங்‌ கேட்டலு மிமையவர்க்‌ கிறைவ 
னருகி ருந்தநல்‌. வியாழத்தை யருளுட னோக்கித்‌ 
தெரியும்‌ வண்ணநீ செப்புலா யிவர்க்கெனச்‌ செப்ப 
மருளு HUME யறிவினால்‌ வகுத்துரை வழங்கும்‌. 


விண்ணின்‌ மீக்கிளர்‌ வெள்ளியம்‌ பொருப்பினின்‌ மேனாட்‌ 


பண்ணி னன்மொழி மலைமகள்‌ பரமனை வணங்கி 
யண்ண லேநறைப்‌ பசுந்துழா யலங்கன்மா லுடனீ 
நண்ணு மவவுருக்‌ காணவேட்‌ டனனென நவின்றாள்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயண சருக்கம்‌ 


நிரையி தழ்ப்பொனின்‌ கோதைவார்‌ குழனினக்‌ கே 

மரிய மாதவ மாற்றினா லல்லதவ்‌ வுருவந்‌ j 

தெரியக்‌ காண்டன்மற்‌ றரிதெனச்‌ செப்பினன்‌ றீந்தேன்‌ 
சொரியு மந்தளி ரிதழியந்‌ தொடையணி தொல்லோன்‌. 28 


சிறும ருங்கொசிந்‌ திறுமிறு மென்னல்போற்‌ சிறைவண்‌ 

டறையு மெல்லிணர்க்‌ கருங்குழ லணிவரை மடந்தை 

யிறைவ மாதவ மியற்றவோர்‌ தலமியம்‌ பென்ன 

மறியு லாங்கரத்‌ தண்ணலும்‌ வழங்கன்மே யினனால்‌, 29. 


முத்த மிழ்க்குறு முனிவன்வீற்‌ றிருக்குமோர்‌ தலனுண்‌ 

LSS லத்தினி லரும்பவிழ்‌ புன்னையின்‌ வடிவாய்‌ 

மெய்த்த வம்பல ரியற்றினர்‌ மெல்லவாங்‌ கேகி 

யெய்த்த நுண்ணிடை நீயுமா தவமியற்‌ றுதியால்‌. 30. 


முருகு விம்மிய மொய்குழ லவ்வுரு நினக்குத்‌ 

தெரியக்‌ காட்டுவம்‌ பசுந்துழாய்த்‌ தேன்பொழி யலங்கற்‌ 

கரிய மாயனு நாமும்வே றின்மைதான்‌ கருதிப்‌ 

பெரிய மாதவர்‌ பெறலரு முத்தியைப்‌ பெறுவார்‌. 31. 


வெள்ளி யங்கிரி யொருவிநீ மெய்த்தவ மியற்றுந்‌ 

தெள்ளு தீம்புனற்‌ பதியிலியாஞ்‌ சிறந்தினி துறைவோங்‌ 

கள்ளு லாங்குழ லப்பதி கருதின ரியாரு 

முள்ளு ௬ந்தனி வீடுசென்‌ றடைவரென்‌ றுரைத்தான்‌. 32. 


என்று கூறலு மிதழியஞ்‌ சடைமுடி யிறைவன்‌ 

மன்றன்‌ மாமலர்ச்‌ சேவடி வணங்கியாங்‌ கேகுங்‌ 

குன்ற வெம்முலைக்‌ கொடியிடைக்‌ குயின்மொழி பரவுந்‌ 

துன்று தேவரை நோக்கின ளினையன சொல்வாள்‌. 33. 


அரனு மாயிதழ்த்‌ துளவணி மாலுமொன்‌ றாகு 

முருவ நோக்குவா னருந்தவ மியற்றுதற்‌ குவந்து 

பொருவி றென்புலத்‌ தேகுவல்‌ பூந்தரு மிடைந்த 

விருவி சும்பினும்‌ மிருக்கையி னேகுதி ரென்றாள்‌. H 
83 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பூண்ட வன்பினிற்‌ போகலார்‌ பொருப்பிளங்‌ கன்னி 
சேண்ட யங்கிய சில்லரிச்‌ சிலம்ப பண 

ண்‌ ங்‌ மடைந்துனக்‌ காட்செயு மாறு 
ல மது kats றிறைஞ்சினர்விண்ணோர்‌. 


அளித வழ்ந்தபூங்‌ குழலினா எமாரை நோக்கித்‌ 0 

தளிர்செய்‌ புன்னையின்‌ காவினீர்‌ ponos தாங்கித்‌ 
ளிந ராவுயர்த்‌ தலர்ந்தபைந்‌ தோட்டுமென்‌ மலரால 

ria றுங்கனி யான்மன மகிழ்ச்சியை விளைமின்‌: 


தாது லாங்குழ லரம்பைய ராவுருத்‌ தாங்கிப்‌ 
போது தோறுமின்‌ பால்பொழிந்‌ துளமகிழ்‌. புரிவீ 
ராத லாலெமக்‌ காவுடை யாளெனச்‌ சிறந்த 
கோமதி னாமமெவ்‌ வுலகழுங்‌ கூறிட வேண்டும்‌. 


அழிவில்‌ யோகிய ரருச்சகராகியே பூசைத்‌ 
தொழிற்பற்றுமின்‌ றும்புரு நாரதர்‌ நீவி 

ரிழிவி னல்லிசை பாடுமி னெரிவிளக்‌ கிடுநீ 
வழிவி எக்குவாய்‌ வளியெனப்‌ பணிவிடை வகுத்து. 


கணங்க எிற்சிலர்‌ மானிட வுருவமாய்க்‌ கனிந்து 
மணங்க மழ்ந்தபூ மாலைத்‌ தொண்‌ டியற்றுமின்‌ மற்றோ 
ரிணங்கி நின்றுசீ பாதசே வைத்தொழி லியற்றி 
வணங்கு வீரென மலர்விழிக்‌ கருணை வைத்துரைத்து. 


அந்த ரத்தினி னமரர்களடிதொழ வாளு 

மிந்தி ரன்சமு கத்தினி னெழினட மியற்றுங்‌ 
கந்த மென்குழற்‌ கணிகையர்‌ மனுடகன்‌ னியராய்‌ 
வந்து நம்முன்‌ மாடல்செய்‌ வீரென வழங்கி. 


இன்று நீவிர்க ளியாவரு மிக்கணத்‌ தெழுந்து 
கொன்றை யஞ்சடைக்‌ குழகன்வாழ்‌ காசிகோ கன்னந்‌ 
தேன்ற மிழ்த்திரு மதுரையின்‌ றெரிசனஞ்‌ செய்து 
மன்ற லந்துணர்ப்‌ புன்னையம்‌ பொதும்பரின்‌ வம்மின்‌. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


35. 


36. 


37. 


38. 


39. 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணரான சருக்கம்‌ 


மண்ணு நீரும்வெங்‌ கனலியும்‌ வல்விசை வளியும்‌ 

விண்ணு ஞாயிறுந்‌ திங்களும்‌ விரிந்தசீ வனுமாய்‌ 

நண்ணு மாசிவ லிங்கங்க ணானில வரைப்பி 

னெண்ணி லங்ஙனஞ்‌ சத்தியும்‌ வேறுபட்டிருக்கும்‌. 42. 


வேறு பட்டதால்‌ விருப்புட னிறைஞ்சுவோ ரெய்தும்‌ 

பேறும்‌ வேறதாம்‌ பிள்ளைவண்‌ டின்னிசை மிழற்று 

நாறி ணர்ப்புன்னை வனத்தினி னவிற்றிய வெல்லாக்‌ 

கூறு மோருரு வாகிவீற்‌ றிருப்பனங்‌ குழகன்‌. 43. 


என்று கூறியெவ்‌ வுலகமு மீன்றரு ளிறைவி 

மன்ற லந்துணர்‌ மலிபுனற்‌ பொருநையின்‌ வடபாற்‌ 

பொன்றி கழ்ந்தபூந்‌-தாதுகு புன்னையங்‌ காவிற்‌ 

சென்று மேவினள்‌ சேடியர்‌ வழுத்தினர்‌ செறிய. -44. 


உற்ற புன்னையம்‌ பொதும்பரி னிளநறா வுயிர்க்குங்‌ 

கற்றை வார்குழற்‌ கதிரிள வனமுலைக்‌ கயற்கண்‌ 

பற்றி லாதநுண்‌ மருங்குலா ளாயிரம்‌ பருவ 

நற்ற வம்புரிந்‌ திருந்தன ணாபக sei. 45. 


மாத வத்தினால்‌ வருந்தின ளெனமனக்‌ கொண்டோ 
காதன்‌ மீக்கொளத்‌ திருவுளஞ்‌ சாலவுங்‌ கனிந்தோ 
போதி னான்முக னறிகலாப்‌ பொன்னவிர்‌ சடையோ 
னாதி நாயகி தவம்புரி காவின்வந்‌ தடைந்தான்‌. 46. 


தேனு லாந்துணர்ப்‌ புன்னையம்‌ பொதும்பரிற்‌ சென்று 

தானு மாலுமென்‌ ராகிய வடிவினைத்‌ தயங்க 

மானு லாங்கரத்‌ திறையவன்‌ காட்டினன்‌ வணங்கிக்‌ 

கானு லாங்குழ லுமையவள்‌ கண்டுகண்‌ களித்தாள்‌. 47. 


களித்து நெஞ்சகங்‌ கனிந்துதெண்‌ கடல்விளை யமுதந்‌ 

துளித்த போலுமஞ்‌ சொல்லினாள்‌ பன்முறை துதிப்ப. 

முளைத்த வெண்கதிர்‌ முகிழ்நிலா முடித்தவெம்‌ முதல்வ 
னனிப்பன்‌ வேண்டிய தியம்பென வருளின னருளால்‌. pe 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தழைத்த காதலான்‌ மலைமக டாங்குமிவ்‌ வுருவ > 

மொழித்து நின்னுருத்‌ தாங்குவா யெனவுரைத்திடலுங்‌ 

குழைத்த பைந்தளிர்க்‌ கொன்றையான்‌ றன்னுருக்‌ கொண்டு 
மழைக்கண்‌ மாதொடு புன்னையங்‌ காவினில்‌ வதிந்தான்‌. 49, 


ஆங்க ணெய்திநீ ரருந்தவம்‌ பற்பல வாற்றி 

மாங்கு யிற்சிறு குதலையாண்‌ மகிழ்ந்துமுன்‌ கண்ட 

தீங்கி லவ்வுருக்‌ காணினுஞ்‌ சிந்தனை மயக்க 

நீங்கு மென்றனன்‌ விண்ணவர்‌ குரவனா நிமலன்‌. 50. 


வெவ்வி டத்தரா வாசர்கள்‌ வியாழத்தை நோக்கி 

யெவ்வி டத்தது கூறிய தலமியம்‌ பென்னக்‌ 

கொவ்வை வாய்மலை மகளொடு குழகன்வீற்‌ றிருக்கு 

மவ்வி டத்தினை யாங்கவன்‌ கூறுவா னமைந்தான்‌. 51. 


வேறு 


விரிசடையோ னுறைவேணு வனத்திற்கு மேல்பால்விண்‌ 
ணகடு தோய்ந்து, மருவிரிசண்‌- பகவனத்தின்‌ வடபாற்‌ றண்‌ 
டேனருந்தி வண்டு பாடு, முருகுகமழ்‌ களாவனத்தின்றென்‌ 
பாற்றெண்‌ கடன்ஞால முழுது மேத்த, வுரைசெறிந்த புன்‌ 
னைவன மொன்றுளதா லதன்பெருமை யுரைக்கற்பாற்றோ. 52. 


இனமலர்த்தா ரணிகூந்த விமயமயி றிருமுன்ன ரிமை 
யோர்‌ செய்த, சுனையுளதச்‌ சுனைபடிந்து தூயதவ மியற்றுதி 
ரேற்‌ சுடர்வெண்‌ கீற்றுப்‌, பனிமதிய முடித்தபிரான்‌ பசுந்து 
ளவோ ஸொருபாலாம்‌ படிவங்‌ காட்டுந்‌, தனைநிகர்வே றிலதந்‌ 
தத்‌ தலத்தினிலே குதிரென்று சாற்றி னானே. 53. 


ஏகுமினென்‌ றுரைத்திடலு மிருவிசும்பு நீங்கிநில னே 
ழும்‌ போற்று, நாகிளமென்‌ மலர்ப்புன்னை நறுங்காவினடைந்‌ 
ee ஒலக கத்‌ த ந்தப்‌ அட 
* இமையோர்‌ செய்த சுனை - சங்கபத்மர்‌ முதலிய பாம்புகள்‌ 
தோண்டுதற்கு முதலிலே தேவர்கள்‌ தோண்டப்பட்டசுனை. அது 
86 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ll eee eee 


ae 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணரான சருக்கம்‌ 


துசுனை நளிநீ ராடிப்‌, பாகடுமென்‌ மொழிபாக னடிநினைந்து 
பசுந்துளவோன்‌ பாதந்‌ தேர்ந்து, ளோகையுடன்‌ மாதவங்க 
ளுஞற்றினரான்‌ மணிச்செஞ்சூட்டுரக வேந்தர்‌. 54. 


அருகினிலாங்‌ கிருவோரு மான்றபல மாதவங்க ளாற்‌ 
gis காலைக்‌, கருவிடவா ளெயிற்றநந்தன்‌ கார்மேக வண்ண 
னடிக்‌ கமலம்‌ போற்றி, யிருகெழுவாண்மழுத்தடக்கை யொரு 


. வனுட ஜொன்றாநின்‌ AGU காண்பா, னிருநிலமே லரியதவ 
மியற்றுகின்றான்‌ பத்மனென விசைத்தா னன்றே. E 55. 


விடப்பாந்த எளணைத்துயில்வோன்‌ வெவ்வரா வரசின்‌ 
முகம்‌ விரும்பி நோக்கிப்‌, படைப்பானு மளிப்பானும்‌ வேறு 
ளரோ வமரரெனப்‌ படுபோ ரெல்லாஞ்‌, சுடர்ப்பால்‌ வெண்‌ 
மதிக்கொழுந்து சூடினோன்‌ கூறுவார்‌ சொல்லுங்‌ காற்றன்‌, 
னிடப்பாலா நம்முருவு மாங்கவனே காட்டுமென விசைத்தா 
னன்றே. 56. 


விடமொழுகு முள்ளெயிற்று வாசுகிவெண்‌ மதிக்‌ 
கொழுந்து மிலைந்த வண்ணன்‌, மடலவிழுஞ்‌ செங்கமல மலர 
னைய குரைகழற்றாள்‌ வணங்கி யேத்தி, யுடைதிரைப்பாற்‌ 
கடற்றுயில்வோன்‌ றன்னுடனொன்‌ ருகியநின்‌ னுருவு காண்‌ 
பான்‌, புடவிமிசை யரியதவம்‌ புரிகின்றான்‌ சங்கனெனப்‌ 
புகன்றா னன்றே. 57. 


குருமணிச்செஞ்‌ சூட்டரவங்‌ கூறுமுரை மனக்கொண்டு 
குழவித்‌ திங்கள்‌, விரிசடையின்‌ மிசைபுனைந்தோன்‌ வெள்ளி 
வரை நடந்தனைய விடைமேற்‌ கொண்டு, திரைசெய்கடல்‌ 
பருகுமுனி தெள்ளுதமிழ்த்‌ தென்றிசைக்கோர்‌ திலகமாகி, 
யிருவிசும்பு தவழவுயர்ந்‌ திணர்விரியும்‌ புன்னவனத்‌ தேகி 
னானே. 58. 


குழவியிள மதிதவழுங்‌ குடுமிநெடு மாணிக்கக்‌ குன்று 
சேர்ந்த, பொழிகதிர்சூழ்‌ முழுநீலப்‌ பொருப்பென்னத்‌ தன்‌ 

87 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கர நாராயணசுவாமி கோயிற்‌! ராணம்‌ 


னொருபாற்‌ புவனங்‌ காக்கு, மழலுமிழுங்‌ கூராழி யரவணையா 
னுருத்திகழ வந்தி வண்ணன்‌, விழிகவரும்‌ வனப்பினொடும்‌ 
வெவ்வரா வரசர்முனம்‌ வெளிப்பட்‌ டானே. 59. 


வேறு 


எறிதிரைக்‌ கங்கை யாறுவட்‌ டெடுக்கு மீர்ஞ்சடை 
யொருபுடை யிலங்கச்‌, செறிகதிர்‌ பரப்பு மணிமுடி யொரு 
பாற்‌ சேட்டிளம்‌ பரிதியிற்‌ றிகழப்‌, பொறிவரி யரவக்‌ கொ 
டுங்குழை யொருபாற்‌ பொலிதரப்‌ புதுவெயிற்‌ கற்றை, 
நிறைதருமகரகுண்டலமொரு பானீடிருள்‌ பருகுபுநிலவ. 60. 


கடல்வினை பவளச்‌ சடையின்மேற்‌ கிடந்த சுலைமதிக்‌ 
குழவிவிட்‌ டெறிக்கு, நெடுநிலாக்‌ கற்றை தவழ்வது: போல 
நீற்றணி யொருபுடை நிலவப்‌, படரொளி பாப்பும்‌ பசும்‌ 
பொனீண்‌ மெளலிப்‌ பருமணி கொழித்திடு நீலச்‌, சுடர்‌ 
தவழ்ந்‌ தென்னத்‌ தேங்கமழ்‌ நானத்‌ திலதமோர்‌ புடை 
யினிற்‌ றுலங்க. 61. 


ஊழிவெங்‌ கனல்கான்‌ மழுப்படை யொருபா லொளிர்‌ 
தர வுருகெழு தோற்றத்‌, தாழிமற்‌ ரபா லழலுமிழ்ந்‌ 
திலங்க வழல்விட மொழுகுமுள்‌ ளெயிற்றுப்‌, பாழிவாய்த்‌ 
துத்திப்‌ பஃறலைக்‌ கவைநாப்‌ பருமணி கெழுமழுசெஞ்‌ சூட்‌ 
டுச்‌, Gyr வொருபாற்‌ றுயல்வர வொருபாற்‌ சுடர்விடு 
பசும்பொனாண்‌ டுலங்க. 62. 


பிள்ளைவண்‌ டரற்ற நனையவிழ்‌ கடுக்கைப்‌ பிணையலோர்‌ 
புடைநறாப்‌ பிலிற்ற விள்ளுமென்‌ முகைய பசுந்துழாய்ப்‌ 
படலை விரையுயிர்த்‌ தொருபுடை மிடைய, வள்ளுகிர்ப்‌ பேழ்‌ 
வா யுழுவையம்‌ பசுந்தோல்‌ வாய்ந்தொரு மருங்கினிற்‌ 
சூழ வொள்ளொளி விரிக்கு மாடகப்‌ பசுப்பொன்‌ னுடை 
யொரு புடைசெறிந்‌ தொளிர. 63. 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணரான சருக்கம்‌ 


உரைபெறு வேதத்‌ துச்சிவீர்‌ க்‌ 

யில்மேற்‌ செறிந்து, விரியிருள்‌. a Canes 
வெவ்வரா வணிகழன்‌ மிளிரக்‌, கருவிட முயிர்க்கு முள்ளெ 
யிற்‌ றகலவாய்க்‌ கட்செவிப்‌ பஃறலைக்‌ கிடையா, ரிருநில 
மளந்த வொருமல ரடிமே லிலங்கொளிப்பொலங்கழ லிலங்க. 64, 


வேறு 


ஒளிபரந்‌ திமைக்க நின்ற வுருவுகண்‌ டுருகி யுள்ளங்‌ 
களிகொள வடியிற்‌ ராழ்ந்து கைம்மலர்‌ முடியிற்‌ கூப்பி 
விளைதரப்‌ பரமா னந்த மெய்விதிர்‌ விதிர்ப்பக்‌ கண்க 
டுளிகொள வுரக வேந்தர்‌ பன்முறை துதித்தா ரன்றே. 65. 


நாறிதழ்க்‌ கமலச்‌ செங்க ணளிமலர்த்‌ துளப மாலுன்‌ 

கூறென வுணர்கி லாது கூரறி வின்மையாலே 

வேறென வுணர்ந்து ளேற்கு விழியருள்‌ சுரந்ததென்னை 

யாறணி கடவு ளென்றாங்‌ கடிதொழுதுரைத்தான்‌ பத்மன்‌. 66. 


அவ்வுரை கேட்ட லோடு மகமகிழ்ந்‌ தவரைநோக்கி 

யெவ்வர மேனு மீவ னிசைமினீர்‌ விழைந்த தென்னாக்‌ 
கொவ்வைவாய்‌ மடந்தை பாகன்‌ கூறலு மணிச்செஞ்‌ சூட்டு 
வெவ்வரர வரசர்‌ தாழ்ந்துவேண்டுவ விளம்பலுற்றார்‌ 67. 


ஐயநின்‌ கூறே மாலு மயன்‌ முதற்றேவு மென்னு 

மெய்யுணர்‌ வேயெஞ்‌ ஞான்றும்‌ விளைவுற வேண்டு மீங்கே 
கொய்யுநற்‌ போது தூஉயுன்‌ குரைகழ லிலங்கு நோன்றாண்‌ 
மையற்‌ வழுத்தி யாங்கள்‌ வைகலும்‌ வைகல்‌ வேண்டும்‌. 68. 


தொடுகட லுடுத்த பாரிற்‌ சொல்லரும்‌ பாவமீட்டுங்‌ _ 

கொடியரு மொருகா லந்தண்‌ குவளையஞ்‌ சுனைநீ ராடிக்‌ 
கடிநறு வொழுகுஞ்‌ செய்ய கமலமொத்‌ திலங்கு நின்பொன்‌ 
னடியிணை வணங்கப்பெற்றாலழிவில்‌ வீடெய்தல்வேண்டும்‌. i 
89 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


எட்டிணர்ப்‌ புன்னை நீழ லென்றும்வீற்‌ றிருந்து ஞாலம்‌ 20 

வேட்டன லழங்கல்வேண்டும்‌ விமலவென்‌ றிறைஞ்சலோடுங்‌ 
கேட்டநல்‌ வரங்க ளெல்லாங்‌ கேட்டவா றருளி யாங்குச்‌ 

சூட்டரா வரசர்க்‌ கல்லாற்‌ றோன்றல ணுறைத்தா னன்றே. 70. 


சங்கரநாராயணரான சருக்கம்‌ “முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ - 333 


சங்கரநாராயணரான Shee சுருக்க வசனம்‌ 


சிவபிரானைத்‌ தியானித்தவராய்க்‌ குற்றமற்ற புராணங்களெல்‌ 
லாந்தெரிந்த சூதமுனிவர்‌ தாருகாவனத்து இருடிகள்‌ கேட்க, 
அன்போடு சொல்லத்‌ தொடங்கினர்‌:- "காசிபமுனிவர்‌ மணைவிசு 
ளிருவரில்‌ கத்துருவென்பவள்‌ ஆதிசேடன்‌ முதலாகிய பாம்புகளைப்‌ 
பெற்றனள்‌. வினதை என்பவள்‌ கருடனைப்‌ பெற்றனள்‌. அக்‌ கருட 
னும்‌ பாம்புகளும்‌ விரோதித்துச்‌ சண்டைசெய்ய அனந்தன்‌ முதலா 
கிய பாம்புகள்‌ பயந்து கருடன்‌ பாதத்தில்‌ வந்து விழுந்து எங்களை 
யுன்‌ சரீரத்திலாபரணமாகத்‌ தரித்துக்கொள்ள வேண்டுமென்று 
பிரார்த்திக்க, உடனே கருடனும்‌ ஆபரணமாக்கிச்‌ சிநேகம்‌ பாராட்‌ 
டினன்‌. அதன்மேல்‌ பாம்புகளெல்லாம்‌ .நாகலோகம்போய்ச்‌ சேர்ந்‌ 
தன. பின்னர்‌ ஆதிசேடன்‌ விஷ்ணுமூர்த்திக்குப்‌ பாயலாகியிருந்‌ 
தனன்‌. அட்டநாகங்களிலொன்றாகிய வாசுகியென்பவன்‌ சிவபிரானை 
வணங்கி அவருக்கு ஆபரணமாகி :யிருந்தனன்‌. அக்காலத்தில்‌, 
எல்லாச்‌ சாத்திரங்‌ ம்பொருட்டுக்‌ காற்றையும்‌ உண்ணாமல்‌ சங்‌ 

கன்‌, பதுமன்‌ என்னும்‌ நாகர்‌ இருவர்‌ வாசுகியிடத்தும்‌ ஆதிசேட 

னிடத்தும்‌ அன்புவைத்துத்‌ தவஞ்செய்வாராயினர்‌. : 


அங்ஙன மேலுமேலும்‌ அரியதவங்கள்‌ செய்ய அவ்விரண்டு 

நாகர்‌ முகத்தினின்று மெழுந்தவிடத்தின்‌ புகையெங்கும்‌ வியாபித்‌ 

தலால்‌ நாகங்களெல்லாந்‌ துன்பமூற்றுப்‌ பின்னர்த்‌ தெளிந்தன. 
90 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்க OI = 
நாராயண சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


அதன்‌ மேல்‌ வாசுகியிடத்திலுப்‌ க்கில்‌ சங்கா 
ET E த்திலும்‌ ஆதிசேஷளிடத்திலுஞ்‌ சங்கபத்‌ 
கேட்டுச்‌ சிவபிரானிடத்திலும்‌ விஷ்ணுமூர்த்தியிடத்திலும்‌ விடை 
பெற்று நாகருலகம்‌ வந்து சேர்ந்து சங்கபத்மருக்கு வேண்டும்‌ வரங்‌ 
களைக்‌ கொடுத்து முன்போலத்‌ தம்மிருப்பிடத்திற்குச்‌ சென்றனர்‌. 
பத்மன்‌ விஷ்ணுவுக்கன்புடையவனாகியடிமையாயினன்‌. பின்னரிரு 
வரும்‌ விரோதித்துத்‌ தங்கள்‌ தங்கள்‌ கடவுளைப்‌ பெரிதென்று பேசிச்‌ 
சண்டை செய்தனர்‌ அதுகண்ட நாகங்கள்‌ ௨ ங்களுக்குத்‌ தெளிவாக 
நியாயங்‌ கூறுபவர்‌ இங்கில்லை. பூலோகத்துக்குச்‌ செல்லுங்களென்று 
கூறின. அது கேட்டலும்‌ உடனே பதஞ்சலி முனிவருடைய பாதத்‌ 
தை வணங்கி யநேக சாஸ்திரங்களெல்லாம்‌ படித்துக்கொண்டு, மனி 
தவுருவெடுத்துப்‌ பூலோகத்துக்குப்‌ போய்ச்‌ சிவதீர்த்தம்‌, விஷ்ணு 
தீர்த்தங்களிலே தீர்த்தமாடிக்‌ காசி க்ஷேத்திரத்தில்‌ வந்து அங்குள்ள 
மகருஷிகளிடத்தில்‌ சிவன்‌ பெரியன்‌ விஷ்ணு பெரியனென்று 
கருவங்கொண்டு கூறினர்‌. 


அது கேட்ட அவர்களுள்‌ சிவபிரானே யெல்லாருக்கும்‌ பெரி 
யவர்‌ அவரிடத்தில்‌ விஷ்ணு ஐக்கப்பொருள்‌ (கலந்தபொருள்‌) ஆகு 
மென்று மயக்கமில்லாத அத்திரிமுனிவர்‌ நல்ல சாஸ்திர முறைப்படி 
சொல்லினர்‌. அந்த வார்த்தையை விஷ்ணுவினிடத்தில்‌ வைத்த 
அன்பால்‌ பத்மன்‌ உட்கொள்ளாது நிற்க. மகருஷிகளதைப்பார்த்து 
மயக்கமுற்ற உங்கள்வழக்கு இவ்விடத்தில்‌ தீரமாட்டாது, தேவேந்தி 
ரன்‌ சபைக்குச்‌ செல்லுமென்றனர்‌. உடனே சங்கபத்மராகிய அர 
சர்கள்‌ தேவ சொரூபத்தைப்‌ பெற்றுத்‌ தேவலோகத்தையடைந்தன 
ராகி, நீலமலைமேல்‌ சந்திரகிரணந்தவழ்தல்‌ போல இரண்டு பக்கமுந்‌ 
தெய்வப்பெண்கள்‌ வீசுஞ்சரமரத்தினொளி புயத்திலே பாயவும்‌, மே 
கத்தைக்‌ கண்டு நடிக்கின்ற மயில்கள்‌ போல அரம்பை முதலிய மா 
தர்‌ நடனஞ்‌ செய்யவும்‌, கற்பக மலர்களினின்று சிந்துந்‌ தேன்துளி 
தலை மேலே தெரிக்கவும்‌, தும்புரு நாரதர்‌ பாடும்‌ வீணையிசைத்தேன்‌ 
காதுகளிலூற்றவும்‌, மேகந்தாங்கி நின்ற சூரியனைப்‌ போன்ற செம்‌ 
பொன்‌ மணிக்கிரீடம்‌ தலையிற்‌ பிரகாசிக்கும்‌, இந்திராணி தழுவு 
மார்பில்‌ இரத்தப்பதக்கங்கள்‌ மின்ன இளஞ்‌ சூரியன்‌ ன்‌ 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


போலும்‌ மாணிக்கங்கள்‌ பதித்த பொன்னாலாகிய சிங்காதனத்திலி 
ருந்த தேவேந்திரனைக்‌ கண்டு ஆசையோடு வணங்கி நிற்றலும்‌, இந்‌ 
திரன்‌ பார்த்து நீங்கள்‌ வந்த காரியம்‌ என்னென்று வினாவினன்‌. 


கயிலாசத்திலெழுந்தருளியிருக்குஞ்‌ சிவபிரானே பெரியவரென்‌ 
றும்‌ தாமரைக்கண்ணராகிய விஷ்ணுவே பெரியவரென்றும்‌ நினைத்து 
வழக்கிட்டு, அது தீர்ப்பதற்கு இங்கே வந்தனமென்று சங்கபத்மர்‌ 
இருவரும்‌ கூறினர்‌; அல்விருவர்‌ வார்த்தையும்‌ இந்திரன்‌ கேட்டுப்பக்‌ 
கத்திலிருந்த தன்‌ குருவாகிய வியாழபகவானை நோக்கி; இவர்கள்‌ 
மனந்தெளியும்படி கூறுமென்று விண்ணப்பஞ்செய்தனன்‌, அவரும்‌ 
மயங்காத விதமாகச்‌ சொல்லுவார்‌ திருக்கயிலாச மலையிலே யுமா 
தேவியார்‌ பரமேஸ்வரனை வணங்கிச்‌ சுவாமி விஷ்ணு மூர்த்தியுடன்‌. 
நீர்‌ பொருந்தியிருக்குந்‌ திருக்கோலத்தைக்‌ காட்டவேணுமென்று 
விண்ணப்பஞ்‌ செய்தனர்‌. சிவபிரான்‌ அவளை நோக்கிக்‌ குற்றமற்ற 
தவஞ்‌ செய்தாலன்றி, அந்த வடிவங்‌ காணுதற்கரியது என்றருளிச்‌ 
செய்தனர்‌. அப்பொழுதே உமாதேவி சுவாமீ தவஞ்செய்தவற்கேற்ற 
ஒரு இடம்‌ அருளிச்செய்ய வேண்டுமென்று கேட்கச்‌, சிவபிரான்‌ 
சொல்லுவார்‌. அகத்தியமுனிவரிருக்கும்‌ பொதிகை மலைட்பக்கத்தில்‌ 
புன்னை விருக்ஷவடிவமாக அநேகர்‌ தவஞ்‌ செய்தனர்‌. அங்கே நீயுஞ்‌ 
சென்று தவஞ்‌ செய்வாயாக. அப்போது நீ விரும்பிய திருவுருக்காட்‌ 
டுவோம்‌. விஷ்ணுவும்‌ நாமும்‌ வேறில்லாமையை நினைத்துத்‌ தரி 
சித்துப்‌ பெரிய மாதவர்களும்‌ பெறுதற்குரிய மோக்ஷத்தையடைவர்‌. 
இவ்விடத்தை விட்டு நீ போய்த்தவஞ்செய்யுமிடத்தில்‌ நாமும்‌ விசே 
டமாக இருப்போம்‌. அந்தத்தலத்தை நினைத்தவரெல்லோரு மோக்ஷ 
மடைவர்‌ என்றருளிச்‌ செய்தனர்‌. உடனே அவருடைய திருவடி 
களைப்‌ பணிந்து உமாதேவியார்‌ தம்மை வணங்கிப்பக்கத்திலே நின்ற 
தேவர்‌ முதலோர்களை நோக்கிச்‌ சொல்லுவார்‌. 


சங்கரநாராயண வடிவந்தரிசிக்கும்பொருட்டு அரிய தவஞ்‌ 
செய்தற்குத்‌ தென்றிசைக்குச்‌ -சென்றுவருவேன்‌. நீங்கள்‌ அவரவரி 
ருப்பிடத்துப்‌ போங்களென்று கட்டளையிட்டருளலும்‌, தேவர்‌ 
முதலியர்வள்‌ உமாதேவியாரை விட்டுப்பிரிந்திருக்க மனமில்லா 
தவராய்‌ அவரை வணங்கி, "அவ்விடத்து. நாங்களுங்‌ கூடவே 
வந்து உனக்கு அடிமைசெய்து கொண்டிருப்போ" மென்று 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயண சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


வேண்டிக்கொண்டனர்‌. உமா ர்‌ ்‌ 2 ்‌ 
கள்‌ புன்னைவனத்றிலே வந்து Ca es A 

Sn : Ihe வாயிருந்து தேன்‌ பிகுத்‌ 
தலாந்த பூவாலுங்‌ கனியாலுஞ்‌ சந்தோவிப்பித்திருங்கள்‌. தெய்வப்‌ 
பெண்களே நீங்களெல்லாரும்‌ ஆ (பசு) வடிவமெடுத்து வந்திருந்து 
பால்‌ கொடுத்து மகிழ்ச்சியைச்‌ செய்யுங்கள்‌. ஆவாகிய உங்களை 
யுடைய காரணத்தாலெனக்கு ஆவுடையாள்‌ என்ற பெயரை யுல 
கெலாஞ்‌ சொல்லவேண்டும்‌. முனிவர்களே நீங்கள்‌ ஆதிசைவர்‌ 
(பட்டமார்‌) ஆகி வந்திருந்து நம்மைப்‌ பூசை செய்யுங்கள்‌. தும்புரு 
நாரதராகிய நீங்கள்‌ வந்து நல்ல இசைப்பாட்டுப்‌ பாடுங்கள்‌. அக்‌ 
கினியே நீவந்து திருவிளக்கிடுக. வாயுவே நீ வ்ந்து திருவலகிட்‌ 
டுக்கொண்டிருக்க என்று அவரவர்களுக்குரிய பணிவிடைகளைக்‌ 
கற்பித்துச்‌ சிவகணங்களிற்‌ சிலரைநோக்கி "நீங்கள்‌ மனித வடி 
வெடுத்து வந்து புட்பப்‌ பணிவிடை செய்யுங்கள்‌" என்றும்‌, மற்ற 
வரை நீங்கள்‌ வந்து நம்முடைய சீ பாததரிசனஞ்‌ செய்துகொண் 
டிருங்கள்‌ என்றும்‌, அரம்பை யுருவசி முதலிய நீங்கள்‌ மானிடப்‌ 
பெண்கள்‌ வடிவாகி வந்து நம்‌ முன்னே ந எஞ்செய்தருங்கள்‌, இப 
பொழுதே புறப்பட்டு எல்லாரும்‌ காசி, கோகன்னம்‌, மதுரையைத்‌ 
தரிசித்துக்கொண்டு புன்னைவனத்தில்‌ வந்து சேருங்கள்‌. பிருதுவி 
முதலிய பஞ்சபூதங்களும்‌, சூரியனும்‌, சந்திரனும்‌ ஆன்மாவுமாகிய 
அட்டமூர்த்திகளாகிய சிவலிங்கங்கள்‌ பூலோகத்திலே பலவுள, அங்ங 
னமே சத்திகளும்‌ வேறாக அனந்தமுள்ளன. சிவமும்‌ சத்தியும்‌ 
வேறுபட்ட காரணத்தால்‌ வணங்குவார்களெய்தும்‌ பலன்களும்‌ 
வெவ்வேறாகும்‌. புன்னைவனத்திலே யெல்லா அமிசங்களும்‌ பிரிவு 
படாமல்‌ ஒன்றாகவே நம்முடைய தலைவராகிய சிவபிரானெழுந்தருளி 
யிருப்பர்‌ என்றுஞ்‌ சொல்லிவிட்டுச்‌ சர்வலோகமாதாவாகிய உமா 
தேவியார்‌ தாம்பிரவர்ணிநதிக்கு வடதிசையிலுள்ள புன்ளைவன 
க்ஷேத்திரத்தி லெழுந்தருளி வந்திருந்து தோழிப்பெண்கள்‌ சூழ்ந்‌ 
திருக்க ஆயிரவருடந்தவஞ்‌ செய்திருந்தனர்‌. 


3 i த்தினாலே 
திருக்கயிலாசபதியாகிய சிவபிரான்‌, உமாதேவி தவத்தினா 
திருமேனியிளைத்து விட்டனளென்று நிளைந்தோ, பிரிந்திருந்த 
னால்‌ ஆசையதிகப்பட்டோ புன்னைவனத்தி லெழுந்தருளி வந்து சங்‌ 

93 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


காட்சியை யுமாதேவியார்‌ கண்கள்‌ களி கூரத்தரிசித்து, அமுதத்‌ 
துளிபோன்ற வார்த்தைகளாலே பலமுறைதோத்திரஞ்‌ செய்துநிற்க, 
சிவபிரான்‌ தவக்கோலத்துடனின்ற உமாதேவியாரை நோக்கி 
உனக்கு வேண்டிய வரத்தைக்‌ கேட்பாய்‌ கொடுப்போ" மென்றரு 
ளிச்‌ செய்தனர்‌. உமாதேவியார்‌ சுவாமி! இந்தத்‌ திருக்கோலத்தை 
மறைத்து உம்முடைய திருவுருக்‌ கொள்ளவேண்டுமென்று பிரார்த்‌ 
தித்தலும்‌ சிவபிரான்‌ சிவலிங்க வடிவமாகி அவ்வுமாதேவியாருடன்‌ 
- புன்னைவனத்தி லெழுந்தருளி யிருந்தனர்‌. 


அந்த இடத்தில்‌ நீங்க எரியதவஞ்செய்து, உமாதேவியார்‌ 
தரிசித்த சங்கரநாராயண வடிவக்காட்சியைக்‌ கண்டால்‌ உங்கள்‌ மன 
மயக்கம்‌ நீங்கு மென்று சங்கபத்மராகிய நாகர்களுக்குத்‌ தேவகுரு 
வாகிய வியாழபகவான்‌ சொல்லினர்‌. நாகராசாக்களாகிய சங்கபத்மர்‌ 
எவ்விடத்திலுள்ளது புன்னவனமென்று கேட்க வியாழபகவான்‌ 
சொல்லுவார்‌ வேணுவனமாகிய திருநெல்வேலிக்கு மேற்கு சண்‌ 
பகவனமாகிய திருக்குற்றாலத்துக்கு வடக்கு, களாவனமாகிய கரி 
வலம்வந்தநல்லூர்‌ (கருவைநல்லூர்‌) க்குத்‌ தெற்காகப்‌ புன்னைவன 
க்ஷேத்திர முள்ளது. அதன்‌ பெருமை சொல்லும்‌ பகுப்புடையதன்று. 
அந்தத்‌ தவத்தில்‌, வீற்றிருக்கும்‌ கோமதியம்மை சந்நிதிக்குமுன்னே 
தேவர்கள்செய்த சுனையொன்றுள்ளது அதிலே தீர்த்தமாடி நீங்கள்‌ 
தவஞ்செய்வீரானாயிற்‌ சிவபிரான்‌ தானுந்‌ திருமாலுமொன்றாகிய திருக்‌ 
கோலத்தைக்‌ காட்டுவர்‌. அங்கே போ மென்று கூறினர்‌. அது 
கேட்டுச்‌ சங்கபத்மர்‌ புறப்பட்டு விண்ணுலகமு மண்ணுலகமுந்துதிக்‌ 
ரும்‌ புன்னைவனத்திலே வந்து கோமதியம்மை சந்நிதியிலிருக்குந்‌ 
தேவர்களாற்‌ செய்யப்பட்ட சுனையில்‌ தீர்த்தமாடிச்‌ சிவபிரான்‌ றிரு 
வடியையும்‌ விஷ்ணுமூர்த்தி திருவடியையு நினைந்து தவஞ்செய்து 
கொண்டிருந்தனர்‌. 
இங்ஙனம்‌ ,சங்கன்‌ பதுமனென்னு மிருவரும்‌ ஒருவருக்‌ கொ 
ரவர்‌ சமீபத்திலே யுயர்ந்தபல தவங்களைச்‌ செய்துகொண்டிருக்குங்‌ 
காலத்தில்‌ மேகவண்ணனாகிய விஷ்ணுவினிடத்திலே யாதிசேடன்‌ 
எழுந்து “சுவாமீ! சிவபிரானுடனொன்றாயிருக்கும்‌ உம்மு 
டைய திருமேனியைத்‌ தரிசிக்கும்பொருட்டுப்‌ புன்னைவனத்திலே 
பத்மன்‌ அரிய தவஞ்செய்கின்றான்‌" என்னலும்‌ ஆதிசேடனை 
நோக்கி விஷ்ணுமூர்த்தி சொல்லுவார்‌. உலகத்தை சிருட்டிக்‌ 

94 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரர்‌ பப 5 x 
ரநாராயண சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


கும்பிரமனும்‌ காப்பவனாகிய நானும்‌ சிவபிரானுக்‌ வறாவோ 

தேவர்களென்று சொல்க க்‌ oe த 
மாவா. தமது இடப்பக்கத்திலே யிருக்கிற என்னுடைய வடிவத்‌ 
தை அச்சிவபிரானே காண்பிப்பர்‌" என்றனர்‌. வாசுகியெழுந்து 
தன்னுடைய தலைவராகிய பரமேசுரன்‌ பாதார விந்தத்தை வணங்‌ 
AS துதித்துப்‌ பாற்கடலிலே நித்திரை செய்யும்‌ விஷ்ணுவுடனொ 
ன்றாபிருக்கும்‌.உம்முடைய திருவுருவைக்‌ காணும்பொருட்டுப்‌ புன்‌ 
னைவனத்திலே .சங்கன்‌ தவம்புரிகின்றான்‌ எனக்‌ தெரியப்படுத்தி 
னன்‌. அந்த . வார்த்தையைத்‌ திருவுளத்துட்கொண்டு சிவபெரு 
மான்‌ வெள்ளியங்கிரி பூமியிலே நடந்தார்போலும்‌ தருமரிஷபத்‌ 
தின்‌ மேலெந்தருளி அகத்தியமுனிவர்‌ வசிக்குந்‌ தென்றிசைக்குத்‌ 
திலகமாக விளங்கும்‌ புன்னைவனத்தில்‌ மாணிக்கமலையைச்சேர்ந்த 
நீலமலையென்று சொல்லப்‌ பேரழகுடனே சங்கபத்மர்க்கு முன்னே 
வந்து ஒருபக்கத்தில்‌ கங்கையைத்தரித்த சடாமகுடமும்‌, நாககுண்‌ 
டலமும்‌ சந்திர்கிர்ணம்போன்ற விபூதியும்மழுவாயுதமும்‌ சர்ப்பா 
பரணமும்‌ கொன்னறைமாலையும்‌ புலித்தோலும்‌ சர்ப்பமாகிய வீரக்‌ 
கழலும்‌, மற்றொருபக்கத்தில்‌ இரத்நதிகிரீடமும்‌ மகரகுண்டலமும்‌ 
இரத்தநகிரீடத்தின்‌ நீலமணியினொளிபோன்ற கஸ்தூரிப்‌ பொட்டும்‌, 
சக்கராயுதமும்‌ பொற்பூணூலும்‌, துளவமாலையும்‌ பீதாம்பலமும்‌ 
பொன்னாலாகிய வீரக்கழலும்‌, பிர்காசிக்க நின்றுகாட்சிகொடுத்தனர்‌. 


இங்ஙனம்‌ காட்சிகொடுத்த சங்கரநாராயண வடிவத்தைத்‌ தரி 
சித்து மனமுருகித்‌ தாழ்ந்து வணங்கிப்பரமானந்தமுண்டாக மெய்‌ 
மயிர்‌ சிலிர்ப்பக்‌ கண்கள்‌ ஆனந்த நீர்துளிபெருகச்‌ சங்கபத்யர்‌ பலத 
ரந்‌ தோத்திரஞ்‌' செய்தனர்‌. அதன்‌ பின்‌ கமலக்கண்ணனாகிய வில்‌ 
ணு உம்முடைய: இழிசமென்று -அறியும்‌ புத்திக்கூர்மையில்லாமல்‌ நீங்‌ 
களிருவரும்‌ வேறென்றெண்ணும்‌ அடியேனுக்குத்‌ திருவருள்‌ செய்த 
தென்னையோ?-கங்கையைத்‌ த்ரித்த்‌ கருணையங்கடலாகிய கடவுளே 
யென்று பத்மன்‌ கூறுதலும்‌, அது கேட்டுத்‌ திருவுள மகிழ்ந்து சங்க 


விஷ்ணு முதலிய தேவரெல்லாரும்‌ உம்முடைய அமிசமென்னும்‌ 
95 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 4 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


உணர்ச்சி யெந்தந்தகாலத்து மெங்களுக்கு விருத்தியாகவேண்டும்‌. உம்‌ 
முடைய திருவடிகளை யருச்சனை செய்து தோத்திரஞ்செய்து ' நாங்க 
ளெப்பொழுதும்‌ உம்மிடத்திலே யிருக்கவேண்டும்‌. இந்தப்பூலோ 
கத்தில்‌ பாவத்தைச்‌ சம்பாதிக்குங்‌ கொடியவரும்‌ ஒரு தரம்‌ இந்தச்‌ 
சுனையிலே தீர்த்தமாடியும்முடைய திருவடிகளை: வணங்குவராகில்‌ 
அவர்கள்‌ மோக்ஷமடைய வேண்டும்‌. நீரும்‌ இந்தப்‌ புன்னைமரநீழலி 
லிருந்து உலகத்தார்‌ விரும்பிய வரங்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்று கேட்க, அவ்வாறே கொடுத்தருளிச்‌ சங்கபத்மருக்கன்றி மற்‌ 
றொருவருக்குந்‌ தெரியாமல்‌ மறைந்து புன்னைமர நீழலில்‌ சங்கரநாரா 
யணராகிய பெருமாள்‌ எழுந்தருளியிருந்தனர்‌. 


எட்டாவது 
உக்கிரன்‌ வழிப சருக்கம்‌ 


என்றலு முனிவர்‌ வாழ்த்தி யினமலர்‌ முருகு விம்மு 

மன்றலம்‌ புன்னை நீழன்‌ மறைந்துறை யண்ண றோன்றி 
நின்றவா றுரைத்தி யென்ன நெஞ்சகங்‌ குழைந்து கூற 
நன்றென மகிழ்ந்து சூதன்‌ மீளவு நவில லுற்றான்‌. 1. 


மலையமா மலையிற்‌ சாந்தும்‌ வயிரமும்‌ வரன்றிப்‌ பாயு 

மலைகுலாம்‌ பொருநை யாற்றி னகன்கரை மணலூர்‌ மேவுஞ்‌ 
சிலைகுலாங்குலவுத்திண்டோட்டென்னவ னராவாய்‌ வேம்பி 
னிலைகுலா மலங்கன்‌ மார்பி னெண்டிசை புரக்குங்கோவே. 2. 


மற்கிளர்‌ Guys திண்டோண்‌ மாறுகொண் டெழுந்து 
நின்ற பொற்கிரி திரித்துச்‌ செஞ்சேற்‌ பொறித்துவெம்‌ 
புலிகான்‌ போக்கி, விற்கொடி தடிந்தோ னும்பர்‌ விண்ணு 
வீழ்ந்‌ திருந்த தன்ன, கொற்கைகா வலவன்‌ முந்நீர்க்‌ Gu- 
யந்‌ துறையி னானே. 3. 


செருமுகத்‌ தேற்ற தெவ்வர்‌ செம்மல ரலகம்‌ போழ்ந்து 
சொரிபசுங்‌ குருதி மாந்திச்‌ சுவைத்திடு நிணம்வாய்ப்‌ பில்கி 
ETT CE TO 002 


*அரவாயிலை - அரமபோலும்‌ வாயினையிடைய இலை, வாய்‌ - விளிம்பு 
96 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archjvg.org/details/@muthulakshmi_academy 
உக்கிர ன வழிபடு சருக்கம்‌ 


பெரியுமிழ்ந்‌ திலங்கு வேலா னிருநில வரைப்பின்‌ மன்னர்‌ 
குருமணி மவுலி தேய்க்குங்‌ குரைகழற்‌ காலி னானே. 4. 


மழைக்கருந்‌ தடங்க ணல்லார்‌ வனமுலைக்‌ கோடு மூழ்கி 
யுழக்கலி னுடைந்து பைந்தே னூற்றிருந்தொழுகுந்‌ தாரான்‌ 
பழுத்தமு தொழுகு தீஞ்சொற்‌ பயிலுநா வலவ ராய்ந்து 
கொழித்ததீந்‌ தமிழ்கூட்‌ டுண்ணுங்‌ கூடலம்‌ பதியி னே. 5. 


முடிவிலா வுலகின்‌ மன்னர்‌ முடித்தழும்‌ பிருந்த தாளாற்‌ 
படுதிரை சுவற்றி நீலப்‌ பனிமுகி றொடரின்‌ வீக்கிக்‌ 

கடிமலர்‌ முருகு விம்முங்‌ கற்பக நீழல்‌ வேந்தின்‌ 
சுடர்விரிபசும்பொன்மோலிதொடியினாற்றுகள்செய்தானே. 6. 


மோட்டிள முகையிற்‌ றோன்றி முருகுகொப்பளிக்கு மன்றற்‌ 
றோட்டுமென கமல வாவித்‌ துறைதொறு மெழுந்து துள்ளிப்‌ 
பாட்டிள வண்டு மூசப்‌ பாளைவாய்க்‌ கமுகி னெற்றிச்‌ 
சேட்டிளங்கயல்கள்பாயுஞ்‌ செந்தமிழ்நாட்டின்‌ வேந்தே. 7. 


கந்தடு வெகுளி வேகக்‌ கடாக்களி யானை மன்னர்‌ 

வெந்திறல்‌ விளைக்க லாற்றார்‌ வெருண்டுதா மகளீ ரென்னப்‌ 
பந்தொடு பாவை நல்கிப்‌ பனிமதிக்‌ கவிகை நீழ 

லுந்துநீர்‌ ஞாலங்‌ காக்கு முக்கிர னென்னுங்‌ கோவே. 8, 


பாடல்வண்‌ டார்த்து மூசப்‌ பச்சிளந்‌ தேற லூற்றுந்‌ 
தோடலர்‌ கடம்பி னீழற்‌ சுடரிழை யொருபா லாகக்‌ 
கூடலம்‌ பதிவா ழீசன்‌ குரைகழ லிலங்கு நோன்றா 
ணாடொறுஞ்‌ சென்று சூடு நகைமணி முடியி னானே. 


ஆயவ னொருநாட்‌ டெண்ணீ ரலைகடன்‌ முகட்டிற்றோன்றிப்‌ 
பாயிருட்‌ பிழம்பு சீக்கும்‌ பல்கதிர்ப்‌ பரிதி யன்ன - 
சோயொளி மவுலி தாங்கித்‌ திருமணிக்‌ குழைவில்‌ வீச a 
மாயிரு ஞாலம்‌ விற்கு மணிகிளர்‌ வலையமின்ன. } 
அதிர்‌ திரைக்‌ கடலிற்‌ பட்ட வலங்கொளி யாரத்‌ தோடும்‌ 


பொதியினிற்‌ பிறந்த வாரம்‌ பொலிவுறு மலங்கள்‌ மார்பிற்‌ i 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


றதைமலர்ப்பாரி சாதத்‌ தண்ணிழ லுறையும்‌ வேந்தின்‌ 
கதிர்மணி யாரந்‌ தாங்கிக்‌ கனைகழல்‌ வீக்கினானே. 1. 


ஆழ்கடல்‌ வரைப்பிற்‌ றெவ்வ ரருவரை யகலம்‌ போழ்ந்த 
போழினாற்‌ படுவண்‌ டோச்சிப்‌ பொருதிறற்‌ கூற்று மஞ்ச 
வூழிவெங்‌ கனலிற்‌ சீறி யுருமென வுரறி யார்க்கு 
மேழுயர்‌ களிநல்‌ லியானை யெருத்தமேற்‌ றோன்றினானே. 12. 


விண்ணுற நிவந்த கோட்டு மேருமால்‌ வரையிற்‌ நீட்டு i 
மண்ணலலஞ்‌ சுறவு வாய்த்த வாடலம்‌ பதாகை யோங்கத்‌ 
தண்ணிலாக்‌ கவரிக்‌ கற்றை யிருபுடை யெழுந்து தாழக்‌ 
கண்ணகன்‌ ஞாலங்‌ காக்குங்‌ கடவுள்வெண்‌ குடைநிழற்ற. 13. 


பாய்திரைக்‌ கடலிற்பட்ட பானிறப்‌ பகுவாய்ச்‌ சங்கள்‌ 

சேயுயர்‌ விசும்பி னோடு திசைமுகங்‌ கிழிய வார்ப்ப 

மீயுயர்‌ குடுமிக்‌ குன்ற மிசைத்தவழ்‌ கமஞ்சூற்‌ கொண்டல்‌ 
வாய்திற்‌ தார்ப்ப தென்ன மண்சுணை முழவு விம்ம. 14. 


நகுமணிச்‌ சூட்ட ராவி னனந்தலைக்‌ கிடந்த ஞாலத்‌ 

திகல்பெறா வாகி நம்மே லெழுந்தன போலு மென்று 

பகலவன்‌ பசும்பொற்‌ றேரிற்‌ பாய்பரி வெருவி யோட 
வகலிரு விசும்பிற்‌ மாவு மலங்குளைப்‌ பரவி சூழ. 15. 


படர்சிறை யரிந்து வென்ற பழம்பகை தீர வேண்டி 

மிடல்கெழு மவுணர்ச்‌ செற்ற வெந்திறற்‌ குலிச வேந்தின்‌ 
சுடர்முடி தூளி யாகத்‌ தொடியெறி கொற்ற நோக்கித்‌ 

தடவரை யடைந்த போலத்‌ தறுகண்மா லியானை செல்ல. 16. 


எரிசுடர்க்‌ கற்றை கக்கு மிலங்கொளிப்‌ பரிதி பொற்றேர்‌ 
விரைதரு கலின மாவின்‌ வெந்தழ லாற்று மாபோற்‌ 

கருவிவா னகடு கீண்டு கதிரிள நிலவு கான்ற 

குருமணிக்‌ கொடிகளாடுங்‌ கொடிஞ்சிமான்‌ றடந்தேர்‌ சூழ. 17. 


வாளம £ழுவ மற்பழுத்‌ துயர்ந்து வீங்கு 
தோளினர்‌ திருவில்‌ வீகந்‌ தொடுகழ னரல யாத்த 
98 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


a ee ett Se ன விபு 


https://archive.org/details/@muthulakshmi_academy , 
2 BATES Ono 
ரன்‌ வழிபடு சருக்கம்‌ 


தாளினர்‌ முருகு விம்மு தண்மலர்ச்‌ i 
Np g த்‌ தொடை ர்பர்‌ 
கோளரி யேறு மானுங்கொலைத்தொழி ப்‌ 18. 


எரிமணிக்‌ குன்றஞ்‌ சேர்ந்த மரகத வல்லி யேய்க்கு 

மருளசுரந்‌ துலக மீன்ற வங்கயற்‌ கண்ணி பாகம்‌ 

பிரிவில னனிது வாழும்‌ பிறைக்கொழுந்‌ தணிந்த பெம்மான்‌ 
மரைமல ரனைய பொற்றாள்‌ வணங்குவா னேகி னானே. 19 


புண்ணுறு புலவு வேலான்‌ புதுநறா வுயிர்க்கும்‌ புன்னைக்‌ 

A . A ம்‌ புன்னை 
தண்ணறுங்‌ காவி ஜெல்லை சார்ந்துழித்‌ தறுகட்‌ Sips 
தண்ணலங்‌ களிந லியானை யாடல்வெண்‌ கோடு பாய்ந்து 
மணணகங்‌ குழிப்ப நீல வரையென வீழ்ந்த தன்றே. 20, 


கொலைமதத்‌ தறுக ணியானை கோடுமண்‌ குழிப்ப வீழ்ந்‌ 

. . ” வி 
நிலைமைமற்‌ றென்கொ லென்று மன்னவ னனைக்குங்‌ ட்ப 
மலைமகள்‌ சாபந்‌ தன்னாற்‌ புலையனா மணிக்கி Fu 

னலைகடன்‌ ஞாலங்‌ காக்கு மரசன்முன்‌ னெய்தி னானே. 21. 


வார்கழ லிலங்கு நோன்றாள்‌ வந்துமுன்‌ னிறைஞ்சி நிற்பக்‌ 

. . = உ 5 நிற்பக்‌ 
கூரிலை யலங்கல்‌ வெள்வேற்‌ கொற்றவன்‌ குறித்து நோக்கி 
யாரைநீ யென்ன லோடு மாய்வனந்‌ திருத்தி யீங்குச்‌ 
சேர்திரு புலைய னென்றே செப்புவான்‌ நறொடங்கி னானே. 22, 


கொற்றவா வீங்கு நாகக்‌ கொய்மலர்க்‌ காவொன்றுண்டான்‌ 
மற்றத னிடையே தோன்றி வானுற நிவந்து நின்ற 

புற்றினை யெறித லோடும்‌ பொறிவரி நாகத்‌ தன்வா 

லற்றிட வொன்று தோன்றிற்‌ றதன்றிறமுரைப்பார்‌ யாரே. 23. 


கள்ளுயிர்த்தலர்ந்த கொன்றைக்‌ கடிமலர்க்‌ கண்ணியண்ணல்‌ 
வெள்ளெயிற்‌ றரவ மாதல்‌ வேண்டுமென்‌ றுரைத்த லோடு 
மள்ளிலை யலங்கல்‌ வேலா னாங்கது காட்டு கென்னா 
வளளுறை கழீஇய வொள்வாள்‌ வயவரோடே கினானே. 24 
போயவன்‌ முருகு விம்மு புன்னையம்‌ பொதும்பர்‌ நீழற்‌ 
சேயுயர்‌ புற்றின்‌ பாங்கர்ச்‌ சிவலிங்க மொன்று கண்டா 

99 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


னாயபே guma வெள்ள மலையுவட்‌ டெடுத்துப்‌ பொங்கத்‌ 
தூயவர்‌ ளரவந்‌ தொட்ட சுனையினீ ராடச்‌ சென்றான்‌ 


தேனொடு சுரும்பும்‌ வண்டுஞ்‌ செவ்வழி பாட விண்டு 
காணுலாம்‌ பசுந்தேன்‌ மல்குங்‌ காவியஞ்‌ சுனைநீ ராட 
மீனவே றுயர்ந்த வண்ணன்‌ மேவின னின்ற காலை 
வாவிடையெழுந்தோர்தெய்வம்வாய்விட்டுமொழிந்ததன்றே 


கொங்குலா மலர்தூ யேத்தக்‌ கூடலம்‌ பதியி னாளும்‌ 
பொங்கிய வுவகை யோடு போதரு வருத்த நோக்கி 
யங்கயற்‌ கண்ணி யோடு மாலவா யமர்ந்த வண்ண 
லிங்கெழுந்‌ தருளி நின்றா னிருநிலம்‌ புரக்குங்‌ கோவே. 


கோல்வளை யுமையா ளோடு கூரெயிற்‌ றரவ வேந்தர்‌ 
மேலைநா என்பு முற்றி மெய்த்தவம்‌ புரித லாலே 
மாலொரு பாதி யாகி வயங்கிட வடிவு விண்டோ 
யாலமர்‌ கடவுள்‌ காட்டி யருளிய தலமு மீதால்‌ 
இன்னிளந்‌ தென்றல்‌ வாழு மிவ்வன முருகு விம்மு 
'புன்னையம்பொதும்பரென்னப்‌ புகல்வரிப்பொதும்பர்‌ வாழு 
மின்னவிர்‌ சடையி னானை விதிமுறை யருச்சி யென்னாச்‌ 
சொன்னவை கேட்டலோடுமகிழ்ந்தனன்சுடர்செம்பூணான்‌ 


ததைமலர்க்‌ குவளை பூத்த தண்சுனைப்‌ புனலின்‌ மூழ்கி 


மதிதவழ்‌ பசும்பொற்‌ கோட்டு மலையஞ்செஞ்‌ சாந்து மன்றற்‌ 


புதுநறாப்‌ போது மேந்திப்‌ புன்னையம்‌ பொதும்பர்‌ வாழுங்‌ 
கொதியழற்‌ சூல மேந்துங்‌ குழகனை விழிபட்‌ டானே. 


மற்பக மலர்ந்த திண்டோண்‌ மன்னவன்‌ மகிழ்ச்சி கூர்ந்து 


சிற்பநூற்‌ றுறைபோ யுள்ளந்‌ தெளிவுறு தச்சர்க்‌ கூவிப்‌ 


பொற்பிதி ரவிழ்ந்ததண்பூம்‌ புன்னையம்‌ பொதும்பரெல்லாங்‌ 


கற்பக நாடு நாணக்‌ கடிநக ராக்கி னானே. 


வானசு டுருவி மணிமதில்‌ பாவை மேய்ந்த 
நீனிறக்‌ கொண்ட (gy நிவந்தமண்‌ டபங்க ளோங்கு 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


100 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


ய 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
உக்கிரன்‌ வழிபடு சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


கூனிளந்‌ திங்க டேய்க்குங்‌ கோபுரந்‌ திகழ்ந்து தோன்றத்‌ 
தேனுலாங்கொன்றையார்க்குச்‌ சினகரமியற்றினானே. 32, 


ஒண்ணிறப்பசும்பொன்னாழி யொளிபரந்திமைத்ததாலே 
கண்ணினிற்‌ பொலியுந்திண்டேர்‌ காண்டகவியற்றல்செய்து 
தெண்ணிலா வேணியார்க்குச்‌ சித்திரைத்‌ திங்க டன்னில்‌ 
விண்ணவ ரிறைஞ்சி யேத்த விழாவினை நடத்தினானே. 33. 


மஞ்சுலாங்‌ கடம்பி னீழன்‌ மணிமிடற்‌ றிறைவற்‌ போற்ற 
விஞ்சிசூழ்‌ மதுரை முதூர்க்‌ கேகலான்‌ கூழை வாழுஞ்‌ 
செஞ்சுடர்‌ மவுலி யண்ணல்‌ சேவடிக்‌ கமலம்‌ போற்றி 

வெஞ்சின வடிவேல்‌ வேந்தன்‌ வியனகர்‌ மேவி னானே. 34. 


விடம்பொழி யரவு போற்ற வீறுசால்‌ கூழை வாழு 

மடந்தையோர்‌ பாகன்‌ பொற்றாள்‌ வைகலும்வந்து போற்றி 
யடங்கலர்ச்‌ செருக்கும்‌ வேலா னளப்பருங்‌ காலம்‌ வைகி 
யுடம்பொடு மழிவி லாத வுயர்கதி யெய்தினானே. 35. 


பொருப்பிளங்‌ கன்னி சாபம்‌ பொருந்தலாற்‌ புலைய னாகி 
மருத்துணர்‌ விரிந்த புன்னை வனத்துறை மணிக்கி ரீபன்‌ 
விரைத்துணரிதழி வேயந்தோன்‌ வெள்ளிவெற்படைந்தான்‌ பின்ன 
ரொருத்தியு மாங்கண்‌ வைகி யுயர்கதி யெய்தினாளே. 36. 


உக்கிரன்‌ வழிபடு. சருக்கம்‌ முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ - 369 


உக்கிரன்‌ வழிபடு சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


(சங்கரநாராயணராகிய பெருமான்‌ புன்னைவனத்தில்‌ மறைந்‌ 
தெழுந்தருளியுருந்தனர்‌) என்று சூதமுனிவர்‌ கூற நைமிசாரணிய 
முனிவர்‌ அவரைத்‌ துதித்து, "அவ்வெம்பெருமான்‌ பின்னர்‌ வெ 
ளிப்பட்டிருந்த சரிதஞ்‌ சொல்லியருளுக என்று கேட்க மனமுருகி 
மகிழ்ந்து சூதமுனிவர்‌ கூறுவாராயினர்‌. 


"பொதியமலையிற்‌ சந்தனக்கட்டைகளையும்‌ வயிரங்களையும்‌ 
வாரிக்கொண்டு செல்லும்‌ தாம்பிரபருணி நதிக்கரையிலிருக்கிற 
101 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 

மணலூரில்‌ வசிக்கும்‌ மலைபோலும்‌ வலிய தோளையுடைய பாண்டி, 
யன்‌ வேப்பமாலையைத்தரித்த தன்‌ புயவலியாலெட்டுத்‌ திக்குகளையுங்‌ 
காக்கும்‌ அரசன்‌, தன்னுடைய புயங்களு! .ன்‌ பகைத்து நின்ற மகா 
மேருமலையைச்‌ செண்டாலடித்து, அதிலே தனது மீனக்கொடியை 
யெழுதிவைத்தவன்‌, சோழனுடைய புவிக்கொடியைக்‌ காட்டிலே 
துரத்தியவன்‌, சேரனுடைய விற்கொடியை யறுத்துத்‌ தள்ளினவன்‌, 
தேவருலகங்‌ கீழே மிறங்கியிருத்தாலெத்த கொற்கை நகாத்துக்கதி 
பதி, கன்னியாகுமரித்‌ துறையையுடையவன்‌, யுத்தகளத்திலெதிர்த்த 
பகைவர்‌ மார்பைப்‌ பிளந்து, இரத்த முதலியவற்றையுண்டு பிரகாசிக்‌ 
கும்‌ வேலாயுதத்தையுடைவன்‌, நிலவுலகிலுள்ள அரசர்களுடைய 
கிரீடங்களிலே உரோஞ்சும்‌ வீரக்கழலையணிந்த பாதங்களையுடைய 
வன்‌, இளம்‌ பெண்களுடைய கொங்கைகளாகிய கொம்புகள்‌ பொ 
ருது கலக்கலால்‌ அரும்பு விரிந்து பசிய தேனொழுக்கும்‌ பூமாலை 
புனைந்தவன்‌, முதிர்ந்த தித்திப்பாகிய சொற்களைப்‌ பயிலு நாவினா 
லே யாராய்ந்து தமிழைக்‌ கொள்ளைகொண்டுண்ணு மதுரைமாநகரத்‌ 
தையுடையவன்‌, பூலோகத்தரசர்‌ மகுடத்தின்றமும்பிருந்த தன்‌ பா 
தங்களால்‌ கடல்நீர்‌ வற்றச்செய்தவன்‌, மேகத்தைத்‌ தளையிட்டவன்‌ 
தேவேந்திரனது பிரகாசம்‌ பொருந்திய பொற்கிரீடத்தை வளையெ 
றிந்து பொடியாக்கினவன்‌, தாமரைத்தடாகங்களின்‌ துறைதோறும்‌ 
வாளைமீன்களெழுந்து துள்ளிக்கமுகமரத்தினுச்சியிலே தாவுந்‌ தமிழ்‌ 
நாட்டிற்குத்‌ தலைவன்‌, கட்டுத்தறியை முறிக்கின்ற கோபத்தையும்‌ 
மதத்தையும்‌ பொருந்திய யானைகளையுடைய தன்னோடு யுத்தஞ்செய்‌ 
யமாட்டாமற்‌ பயந்து நாங்கள்‌ பெண்களென்று சொல்ல அவர்கள்‌ 
கைகளிலே* பந்தும்‌ பாவையுங்‌ கொடுத்து (அவரைப்போக்கிச்‌) சந்‌ 
திரவட்டக்குடை நீழலில்‌ உலகத்தை இரக்ஷிக்கும்‌ உக்கிரனென்னுஞ்‌ 
சிறப்புப்‌ பெயருடையவன்‌. 

இவன்‌ வண்டுகள்‌ முழங்கி மொய்ப்பத்‌ தென்றற்காற்று வீசும்‌ 
மலர்க்கள்‌ விரிர்‌ à த்தில்‌ மீசைஷியம்மை யிட and 
* பந்தும்‌ பரவையுங்‌ கொடுத்தல்‌ பண்டைக்கால்த்தரசர்‌ வழக்கு 
அஃதாவது தோற்ற பகைவர்‌ வணங்குவாராகில்‌ அவர்‌ கைபில்‌ பந்‌ 
தும்‌ பாவையுங்கொடுத்து விளையாடச்சொல்லிப்‌ பார்த்து விட்டுவிடு 
தல்‌ இதற்காகவே பந்தும்‌ பாவையும்‌ அரசர்‌ தம்‌ வாயிலிலே கட்டித்‌ 
தூங்கவிட்டிருப்பர்‌. (திருமுருகாற்றுப்படையில்‌) "வரிப்புனை பந்தொடு 
பாவைதூங்கப்‌ பொருநர்த்தேய்த்த போரருவாயில்‌” என்பதாலு 
முணர்க. ' ae 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உக்கிரன்‌ வழிபடு சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


க மதுரைமாநகரத்தில்‌ வாழுஞ்‌ சோமசுந்தரக்‌ கடவுள்‌ திருவடித்‌ தா 
த்‌ Siero மத்‌ pihi, நிதின்‌, எ 
நாள்‌ நவரத்ந கிரீடத்தரிந்து இரத்நகுண்டலங்கள்‌ ஒளிவீசவும்‌, பெ 
ரிய பூமண்டலத்தில்‌ விலையுயர்ந்த மாணிக்கங்கள்‌ பதித்த வாகுவல 
யம்‌ தேவேந்திரனாற்‌ கொடுக்கப்பட்ட இரத்நாபரணத்தைத்‌ தரித்து 
வீரக்கழலணிந்து, கடல்சூழ்ந்த இடத்தில்‌ பகைவர்‌ மலைபோன்றமார்‌ 
பைப்பிளந்த பிளப்பால்‌ (அப்பிளப்பில்‌) வந்து மொய்க்கும்‌ வண்டு 
களை விரட்டிப்‌, போர்செய்யும்‌ வலியயமனும்‌ பயப்படக்‌ காலாக்கினி 
போற்‌ கோபித்து முழங்கும்‌ ஏழுமுழமுயர்ந்த பட்டத்தியானைமே 
லேறிஉயர்ந்தசிகரங்களையுடைய மகாமேருமலையிலெழுதப்பட்ட பெரு 
மைபொருந்திய மீனக்கொடி யுயர்ந்த விளங்கவும்‌, குளிர்ந்த சாமரங்‌ 
களிருபுறமு மெழுந்து வீசவும்‌, இடமகன்ற பூமியைத்தன்‌ கிரணத்தா 
லே காக்குஞ்‌ சந்திரவட்டக்குடை நிழலைச்‌ செய்யவும்‌, ஆகாயமுந்‌ 
திசைகளுங்‌ கேட்கும்படி பிளந்த வாயையுடைய வெற்றிச்சங்கமுழங்‌ 
மல்‌, நம்மேல்‌ யுத்தத்துக்கு வந்தனவோவென்று சூரியன்‌ குதிரைகள்‌ 
பயந்துபோக ஆகாயத்திலே தாவுங்குதிரைகள்‌ குழ்ந்துவரவும்‌, விரிந்த 
சிறகுகளை யறுத்து வென்ற பழைய பகையைக்கெடுக்க விரும்பி, வச்‌ 
சிராயுதத்தையுடைய தேவேந்திரன்‌ இரத்நகிரீடம்‌ பொடிபட வளை 
யெறிந்த வெற்றியை யுக்கிரனிடத்திலே கண்டு பெரிய மலைகளெல்‌ 
லாம்‌ வந்தனபோல அஞ்சாமையுடைய யானைகள்‌ நடந்து வரவும்‌, 
கிரணக்கூட்டத்தை வீசும்‌ சூரியனுடைய தேரில்‌ விரைந்துசெல்லுங்‌ 
குதிரைகளின்‌ கொடிய வெப்பத்தைப்பேர்க்குதல்போல மேகங்களைக்‌ 
கிழித்துச்சென்று பிரகாசஞ்செய்யு மணிகள்‌ பமித்த கொடிகளசைய 
வும்‌, தலையலங்காரத்தையுடைய தேர்கள்‌ சூழ்ந்து வரவும்‌, யுத்தக்கட 
லைக்கடந்து உயர்ந்து பருத்த புயங்களுடையராய்‌ முழங்கும்படி வீரக்‌ 
கழலணிந்த காலையுடையவராய்‌ வெற்றிமாலை யணிந்தவராய்‌ ஆண்சிங்‌ 
கம்போன்ற காலாள்கள்‌ (சுத்தவீரர்‌) சூழ்ந்து வரவும்‌, இரத்ந மலை 
யைச்சுற்றிப்படரு மரகதவல்லிக்கொடிபோலும்‌ மீனாட்சியம்மையைப்‌ 
பிரியாத சோமசுந்தரக்‌ கடவுளைத்‌ தரிசிக்கும்‌ பொருட்டு மதுரைமா 
நகரத்தை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 


103 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


இங்ஙனம்‌ புறப்பட்டுப்‌ புலான்‌மணங்கமழும்‌ - வேலாயுதத்தை 
யேந்திய உக்கிரபாண்டியன்‌ புதியவாசனையைச்செய்யும்‌ புன்னைவனத்‌ 
தின்‌ பக்கத்தில்‌ வந்த இடத்தில்‌ பட்டத்தியானை கொம்பினாலே குத்‌ 
தி மண்குழியப்பாய்ந்து கீழே வீழ்ந்தது அது கண்டு உக்கிர னிது 
யாதுகாரணமென்று நினைக்கும்போது உமாதேவி சாபத்தினாலே 
நிற்ப, அரசனவனைப்பார்த்து நீயாரென்று வினாவினன்‌. மணிக்கிரீ 
பன்‌ " அடியேன்புலைய" னென்று சொல்லிப்‌ பின்னுஞ்‌ சொல்லுவான்‌ 
"மகாராஜாவே இவ்விடத்திலேயொரு புன்னைவனமிருக்கிறது. அதி 
லே ஆகாயத்தையளாவி வளர்ந்த புற்று ஒன்றுள்ளது; அதை வெட்‌ 
டினேன்‌ அவ்வெட்டுப்பட்டு ஒருபாம்பு வாலற்று வெளியே தோன்‌ 
றிற்று அதன்‌ வலிமையைச்‌ சொல்லவல்லவர்‌ யாவர்‌? அந்தப்பாம்பு; 
கொன்றைமாலையைத்‌ தரித்த சிவபிரானுடையதாக இருக்க வேண்‌ 
டும்‌" என்றனன்‌. உடனே அரசன்‌ "அந்த இடத்தைக்‌ காட்டுக' 
என்று வாளாயுதத்தையேந்திய வீரர்சூழ மணிக்கிரீபனுடன்‌ போய்ப்‌ 
புன்னையஞ்சோலை நீழலில்‌ மிகவுயர்ந்த புற்றின்‌ பக்கத்திலே ஒரு சிவ 
லிங்கத்தைக்கண்டு பெரிய மகிழ்ச்சியாகியகடல்‌ பெருக்கெடுப்பவந்து 
ஒளிபொருந்திய நாகத்தினாலே தோண்டப்பட்ட நாகசுனையிலே ஸ்‌ 
நானஞ்செய்தற்கு நின்றபோது, அவ்வரசன்‌ கேட்கும்படி ஆகாயத்தி 
லேயொரு தெய்வவாக்கானது "வாசனைதங்கிய மலர்களாலருச்சித்‌ 
துப்‌ பூசைசெய்ய மதுராநகரத்துக்கு நீ தினந்தோறுஞ்‌ செல்லும்‌ 
வருத்தத்தைப்‌ பார்த்து மீனாட்சியம்மையுடன்‌ திருவாலவாயாகிய 
மதுரையிலெந்தருளிய சோமசுந்தரக்கடவுள்‌ இவ்விடத்திற்‌ சிவலிங்‌ 
கமாயிருக்கின்றார்‌. அரசனே! உமாதேவியாரும்‌ சங்கபத்மரிருவரும்‌ 
பூருவகாலத்தில்‌ அன்பினால்‌ அருந்தவஞ்செய்தலாலேசங்கரநாராயண 
வுருவத்தைச்‌ சிவபிரான்‌ காட்டியருளிய தலமு மிதுவே. தென்றற்‌ 
காற்றுச்‌ சஞ்சரிக்கு மிந்தவனத்தைப்‌ புன்னைவனமென்று சொல்லு 
வர்‌. இந்த வனத்திலே தங்குஞ்‌ சிவலிங்கப்பெருமானை விதிப்படி 
பூசை செய்‌" யென்று கூறியது. 


அது கேட்டு மகிழ்ச்சியடைந்து அரசன்‌ நாகசுனையிலே தீர்த்த 
மாடிப்‌ பொதிய மலைச்சந்தனமும்‌ அன்றலர்ந்த மலர்களுங்‌ கொண்டு 
மேற்கூறிய சிவலிங்க மூர்த்தியைப்‌ பூசைசெய்து மகிழ்ச்சி மிகுந்து 
சிற்பசாத்திரத்திற்‌ றேர்ந்த தச்சர்களை வரவழைத்துப்‌ புன்னையங்கா 
104 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
தக்கணைதவம்புரிசருக்கம்‌ 
டெல்லாங்‌ கற்பகநாடும்‌ நாணமடையக்‌ காவல்‌ பொருந்திய நாடாகச்‌ 
செய்து, ஆகாயத்தையூடுருவிச்செல்லு மழகிய திருமதில்களும்‌ 
நீருண்ட மேகங்கள்‌ வந்துபடியு மண்டபங்களுஞ்‌ சந்திரமண்டலத்தை 
யளாவிய கோபுரமும்‌ விளங்கித்தோன்றச்‌ சிவாலயங்கட்டுவித்து, ஒள்‌ 
ளிய நிறந்தங்கிய பசியபொன்னாலாகிய சக்கரங்களின்‌ கிரணம்‌ வியா 
பித்துப்‌ பிரகாசித்தலாலே (தூரத்திலே சென்றாலும்‌) கண்ணுக்குப்‌ 
புலப்படுந்‌ திண்ணிய தேர்‌ அழகாகச்செய்து சித்திரை மாதத்தில்‌ தே 
வரும்‌ வணங்கத்‌ திருவிழாவு நடாத்தி, அதன்மேல்‌ விடந்தங்கிய சங்க 
பத்மர்‌ முதலிய சர்ப்பங்கள்‌ வணங்கப்பெருமைமிகுந்த *கூழையென்‌ 
னும்‌ புன்னைவனத்திலே தங்கும்‌ அவ்சிவலிங்கப்‌ பெருமானைத்‌ தினந்‌ 
தோறும்‌ வந்து பூசித்து, அளவற்ற காலமிருந்து தேகத்துடனேயு 
யர்ந்த மோக்ஷத்தை யடைந்தனன்‌. பார்வதிதேவி சாபத்தாற்‌ புலை 
யனாகிப்‌ புன்னைவனத்தில்‌ வசித்திருந்த மணிக்கிரீபனுங்‌ கயிலாச 
பதவியடைந்தனன்‌. அதன்‌ பின்‌ தக்கணையென்பவள்‌ அவ்விடத்தில்‌ 
வசித்து, உயர்ந்த மோக்ஷமடைந்தனள்‌. 
ஒன்பதாவது 
தக்கணை தவம்புரி சருக்கம்‌ 


என்னலு முனிவ ரெல்லா மீறிலா வுவகை பூத்து. 
முன்னை நூன்‌ முழுதுந்‌ தேர்ந்த முனிவனை விரும்பி நோக்கி 
யன்னவள்‌ வீடு பெற்ற தன்மையை யறைவா யென்னத்‌ 
தொன்னெறியுணர்ந்த சூதன்சொல்லுவான்றொடங்கினானே. 1. 


வேறு 
மதுநறுந்‌ திவலை பருகுவான்‌ வீழ்ந்து மழலையஞ்‌ சுரும்‌ 


பர்பாட்டயரப்‌, பொதியவிழ்‌ கமலப்‌ பொய்கைகூழ்‌ பிரமபுரத்‌ 
தினின்‌ முடிவிலா வேத, விதிபயில்விண்டு சருமனென்‌ றுள 
னோர்‌ வேதிய னங்கவன்‌ றனக்குத்‌, ததைமலாக கூந்தற்‌ றக 

கணை யென்றோர்‌ தனையையுண்‌ டணங்கெனத்‌ தகுவாள்‌. உ) 2 
*கூழை இப்பெயர்‌ மணிக்கிரீபனால்‌ வாலறுபட்ட பாம்புக்காய்‌ 
அதின்மேல்‌ அப்பாம்பு வசிக்கும்‌ புற்றிடங்கொ! ண்ட புன்னைவனத்துக்‌ 
காயிற்று பின்னர்‌ அதில்‌ வசிக்கும்‌ சிவபிரானுக்குமாதல்‌ காண்க. 
105 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


புத்தமு தனையாள்‌ வடிவுகேட்‌ டுருகிப்‌ புட்கர சன்ம 
னென்‌ றோது, மெய்த்தவ மறையோர்‌ விருப்புறு புதல்வன்‌ 
விரிபுனற்‌ காசிநா டகன்று, சத்திய கீர்த்தியென்பவ னன்னா 
டந்தைத னடியிணை தொழலு, மெத்தலை நின்று வந்தனை பே 
ரென்‌ னிசைக்கென விசைத்தன னன்றே. 3. 


சொல்லலு மந்த மறையவன்‌ றனக்குத்‌ துவர்படு 
கொண்டையங்‌ கனிவாய்‌ முல்லைவெண்‌ முறுவற்‌ புதல்வியை 
வேத முறையினிற்‌ கடிமணம்‌ புணர்வித்‌, தல்லியங்‌ கமலத்‌ 
தாரினான்‌ றனக்கோ ரரும்பெறற்‌ புதல்வரின்‌ மையினா, லில்‌ 
லறம்‌ புரிதி யென்றவன்‌ றனைத்தன்‌ னில்லிடை யிருத்தினன்‌ 
றுறந்தான்‌. 4. 


அவ்கவன்‌ väja ii தங்கலுமிழ்‌ மேனி யணங்களாள்‌ 
புதுநலங்‌ கவர்ந்து, திங்களொன்‌ றிருந்து மாண்டன னென்‌ 
று செப்பலு மிருந்தவீத்‌ தோர்கள்‌, பொங்குவெம்‌ முலையா 
ளிளமையிற்‌ கைமை பொருந்துறக்கடிமணம்‌ புணர்ந்த, கொங்‌ 
கலர்‌ தாரா னிளமையி னிறத்தல்‌ கூறெனக்‌ கூறுவான்‌ 
சூதன்‌. 5. 


முற்பிறப்‌ பதனிற்‌ றத்தரி நெடுங்கண்‌ முகிழ்முலைத்‌ தக்‌ 
கணை யென்பாள்‌, சொற்புனை கவிஞ ற்‌ தனது A 
யிடைத்‌ தூமொழிக்‌ கனிவாய்க்‌, கற்புடை மனையாள்‌ காதல்‌ 
கூர்ந்திருப்பப்‌ கணிகையர்ப்‌ புணர்ந்ததீ வினையாற்‌, பொற்‌ 
பினிற்‌ பொலிந்த பெண்பிறப்‌ படைந்து *கைமையைப்‌ 
பொருந்தின என்றே. 6. 


வானவ ொருவன்‌ றேவியுந்‌ தானுமுயலுருத்‌ தாங்குபு 


மணப்ப, வூனவாய்த்தேவ னுயிர்செகுத்திடலுந்‌ தேவியாங்‌ - 


குரைத்தசா பத்தாற்‌, கானுலா மலங்கற்‌ சத்திய கீர்த்‌ 
கதிரிள வனமுலைக்‌ கயற்கட்‌, டேனவாங்‌ ae ன்னு 
யோ டின்பந்‌ திளைத்திடு காலையி லிறந்தான்‌. 7. 
*கைமை = நாயகனிறக்க மங்கலமிழத்தல்‌. 
106 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


தக்கணைதவம்புரிசருக்கம்‌ 


கைமையுற்‌ றுருகுந்‌ தக்கணை தடங்கண்‌ கலுழ்ந்தனள்‌ 
புலம்புறு காலை, மெய்மைநூ நெளிந்த காலப “னென்னும்‌ 
விழுத்தவ னவ்வயின்‌ மேவி, யிம்மையே யன்றா லெழுபிறப்‌ 
படையுங்‌ கைமைநீ யிரங்கலென்‌ Gma, மம்மர்நோய்‌ தவிர்ந்‌ 
து புண்ணிய நதிக ளாடுவான்‌ மனக்கொடு போனாள்‌. 8. 


தெளிபுன னதிகள்‌ பற்பல தோய்ந்துந்‌ தெளிந்தில 
ளுள்ளமா தலினாற்‌, றளிமுகி றவழுஞ்‌ சந்தனச்‌ சாரற்‌ றட 
வரைக்‌ குறுமுனி யுள்ளங்‌, களிகொள வுறையுந்‌ தென்றிசை 
யெழுந்து கடிமலர்‌ முருகுகொப்‌ பளிக்கு, மளிமுரல்‌ புன்னை 
வனத்தினி லடைந்தா எகன்றது மனத்தழுக்‌ கன்றே. 9. 


மனவிரு ளகற்றுந்‌ தன்மையா னீல மணிமிடற்‌ றிறை 
வன்வாழ்‌ பதியி, னினமலர்ப்‌ புன்னை வனத்தினுக்‌ கிணையொன்‌ 
றிலதென வெண்ணிவா எஏரவச்‌, சுனையினீர்‌ படிந்து வற்‌ 
கலை யுடுத்துத்‌ தூயவெண்்‌ ணீற்றணி துலங்க, வினையிருள்‌ 
கடியுமஞ்செழுத்துணர்ந்து மெய்த்தவம்புரிந்தனண்மன்னோ. . 70. 


மற்றவள்‌ கனவின்‌ மழுவலான்‌ றோன்றி மதிநுதன்‌ மன்‌ 
னுமோர்‌ பிறப்பி, னுற்றதோர்‌ குழவி யாகமற்‌ றேழாம்‌ 
பிறப்பினி லோரெழு புதல்வர்ப்‌, பெற்றபி னீங்கு வந்துயர்‌ 
வெள்ளிப்‌ பிறங்கல்சென்‌ றடையென வருளாற்‌, சொற்ற 
வை கேளா வவ்வழி யகன்று துஞ்சின டுவரிதழ்‌ மடவாள்‌. 11. 


என்னலு முனிவர்‌ சூதனை நோக்கி யீறிலா நூன்முழு 
துணர்ந்தோய்‌, மின்னென நுடங்கு நுண்ணிடைக்‌ கனிவாய்‌ 
மெல்லிய லிருந்தவம்‌ புரிந்துந்‌, துன்னிய பாலந்தீர்ந்தில தா 
கித்‌ தொடர்ந்தது கூறுவா யென்னத்‌ தன்னிக ரில்லாச்‌ சூத 
மா முனிவ ன்த்திறஞ்‌ சாற்றுவான்‌ சமைந்தான்‌. 12. 


முத்தியை விளைத்தல்‌ கருமமே யென்று முழுதுணர்‌ 
ஞானமே யென்று, மித்திற முலக முரைக்குமற நன்று லியற்‌ 
றுநல்‌ வினையினாற்‌ றெளியுஞ்‌ சித்தமங்கதனான ஞானம்வந்‌ 

107 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தெய்திச்‌ “செகைலா “முத்திதந்‌ திடுமென்‌, றுய்த்துணர்வுடை 
யோளுரைப்பரர்லெண்ணிலுண்மை நூற்றெளிவுமற்றஃதே. 73. 
கருநெறி பயின்ற குழலினார்க்‌ குள்ளங்‌ கனிவுறு காத 
லர்க்‌ கேவல்‌, புரிவதே விதித்த கருமமங்‌ கதனைப்‌ புரிந்திடப்‌ 
பெற்றில னதனா, லரியதோர்‌ வீடு பெறுவதற்‌ குரிய எல்ல 
ளா யழுங்கினள்‌ பின்னர்ப்‌, பிரசநாண்‌ மலர்ப்பூம்‌ புன்னையம்‌ 
பொதும்பர்ச்‌ சேர்தலா லுயர்கதி பெறுவாள்‌. 14. 


என்றலு முனிவ ராங்கவள்‌ பெற்ற வண்ணநீ யிசைத்‌ 
தியென்‌ றியம்ப, நன்றெனச்‌ சூத னருந்தவத்தோர்க ணகை 
முக நோக்குபு பிறவி, யொன்றிலோர்‌ குழவி யாகமற்‌. றே 
prio பிறப்பினி லோரெழு புதல்வர்‌, மன்றலங்‌ குழலா af cor 
றுயர்‌ புன்னை வனத்தில்வந்‌ தடைந்தனண்‌ மன்னோ. 15. 


வந்தன ளீசன்‌ குரைகழல்‌ வணங்கி மாதவம்‌ புரிந்தன 
ளிருப்ப, விந்துவார்‌ சடிலத்‌ திறையவன்‌ வெளிப்பட்‌ டென்‌ 
கொனீ வேண்டிய தென்னத்‌, தந்திட வேண்டு நினதுதொல்‌ 
லுலக மென்றன டந்தன னென்னச்‌, சிந்தரி நெடுங்கட்‌ டே 
மொழி மடவாள்‌ சேயுயர்‌ கயிலைசென்‌ றடைந்தாள்‌. 16. 


தக்கணை தவம்புரி சருக்க முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ - 385 


தக்கணை தவம்புரி சுரக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


ae வனத்து முனிவரெல்லாரு மகிழ்ச்சியடைந்து பழைய 
சாத்திரங்க னெல்லாவற்றையுந்‌ தேர்ந்த சூதமுனிவரைப்‌ பார்த்‌ 
. ப 5 
மேலே சொல்லிய தக்கணை யென்பவள்‌ மோக்ஷமடைந்த தன்மம்‌ 
யைச்‌ சொவ்லியருளு" என்று கேட்கச்‌ சூதமுனிவர்‌ சொல்வாரா 
யினர்‌:- 
108 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


தக்கணைதவம்புரி சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


"வண்டுகள்‌ தேனுண்ணும்பொருட்டுக்‌ கீதங்கள்‌ பாடிச்செல்ல 

இதழ்விரியுந்‌ தாமரைத்தடாகஞ்‌ சூழ்ந்த பிரமபுரத்தில்‌ அளவில்லாத 

வேதவிதிப்படி நடக்கின்ற விண்டுசரும னென்னும்‌ பிராமணனொரு 

வனிருந்தான்‌ அவனுக்குத்‌ தக்கணை யென்னும்‌ ஒரு புத்திரி தெய்‌ 

வப்பெண்ணென்று சொல்லத்தக்கவளா யிருந்தனன்‌, புதிய தேவா 

மிர்தம்‌ போன்ற அழகுடைய அவளை விசாரித்தறிந்து மனமுருகிப்‌ 

புட்கரசன்மனென்னும்‌ பிராமணன்‌ புத்திரனாகிய சத்தியகீர்த்தியென்‌ 

பவன்‌, தன்னுடைய பதியாகிய காசிகேஷத்தீரத்தைவிட்ு நீங்கிப்‌ பி 

மபுரத்தில்‌ வந்து விண்டுசருமன்‌ பாதங்களை வணங்குதலும்‌, அவன்‌ 

இவனை நோக்கி "நீரெவ்விடத்திலிருந்து வந்தீர்‌? உம்முடைய பெ 

யர்‌ யாது" என்று கேட்கச்‌ சத்தியகீர்த்தியும்‌ வந்த வரலாறனைத்துங்‌ 

கூறினன்‌. அவையனைத்துங்‌ கேட்டு, அவனுக்கு விண்டுசருமன்‌ 

தன்‌ புதல்வியாகிய தக்கணையை வேதசாத்திர விதிப்படி விவாகஞ்‌ 

செய்வித்துத்‌ தனக்குப்‌ புத்திரனில்லாமையா “லிங்கேயிருந்து இல்‌ 

லறஞ்‌ செய்வீராக" என்று சொல்லி யிருத்தி வைத்துச்‌ சின்னாட்‌ 

சென்ற பின்‌ இவ்வுலகத்தை விட்டு நீங்கின்‌. 

அதன்‌ மேல்‌ தக்கணையுடன்‌ புதிய போகங்களைச்‌ சத்தியகீர்த்தி 

யொருமாதகால மநுபவித்துப்‌ பின்னர்‌ உயிர்துறந்தனன்‌" என்று 

சொல்லிய சூதமுனிவரை மற்றை ருஷிகள்‌ நோக்கித்‌ தக்கணை யிள 

மைப்பருவத்திலே விதவையர்கும்படி அவள்‌ நாயகனாகிய சத்திய 

கீர்த்தி பிறந்ததற்குக்‌ காரணமென்னை" யென்று கேட்கச்‌ சூதமுனி 

வர்‌ சொல்லுவார்‌. 

பூருவ சன்மத்திலே தக்கணையென்பவள்‌ கியாதியடைந்த கவித்‌ 
துவமுள்ள வித்துவானாக இருந்து தன்னுடைய கற்புடைமனைவி கா 
மத்தால்‌ வருந்தியிருப்பக்‌ கணிகையரைக்‌ கலந்துகொண்டிருந்த தீ 
மையினாலே பெண்‌ சன்மமெடுத்து வாலிபத்திலே விதவையாயினள்‌. 
விண்ணுலகத்திலுள்ள தேவனொருவன்‌ றன்மனைவியுந்‌ தானும்‌ முய 
லுருவங்கொண்டு காம நலமனுபவித்திருக்கிறபோது மாமிசத்தை 
விரும்பி அத்தேவனுயிரைக்‌ கொலைசெய்தலும்‌ அத்தேவன்‌ மனைவி 
யிட்ட சாபத்தினாலே சத்தியகீர்த்தி தக்கணையோடு நெடுநாட்‌ போக 
மநுபவித்தற்கில்லாம லிளமையிலே யிறந்து விட்டனன்‌. விதவை 
யாகி வருந்துந்‌ தக்கணை wyg புலப்புங்‌ காலத்தில்‌ உண்மை நூலு 
ணர்ந்த காலபமுனிவர்‌ அவ்விடத்துக்கு வந்து தல்‌ 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாலி கோயிற்புராணம்‌ 


தே இந்தப்பிறப்பு மட்டுமன்று இன்னும்‌ ஏழுபிறப்பு அடைவாய்‌. 
இதற்கு வருத்தமடையாதே" யென்று சொல்லிச்‌ சென்றனர்‌. 


அதன்‌ பின்‌ தக்கணை மயக்கம்‌ நீங்கிப்‌ புண்ணிய தீர்த்தங்களாடு 
தற்குச்‌ சென்று அநேக நதிகளிலே தீர்த்தமாடியு மனந்தெளியாதவ 
ளாய்‌ அகத்தியமுனிவர்‌ மனமகிழும்‌ பொதிகைமலைச்‌ சார்பின்‌ றென்‌ 
றிசையிலிருக்கும்‌ புன்னைவனத்தையடைதலும்‌, அப்பொழுதே மனத்‌ 
தினின்றுன்ப நீங்கியது. தன்‌ மனத்திருளைப்‌ போக்கிய்‌ காரணத்தா 
லிந்தப்‌ புன்னைவனத்துக்கு நிகரென்றுமில்லையென்று நினைத்து நா 
கசுனையிலே ஸ்நானஞ்செய்து மரவுரியடுத்து விபூதிதரித்துப்‌ பஞ்சா 


க்ஷரசெபஞ்செய்து தவஞ்‌ செய்திருந்தனள்‌; அவளுடைய சொப்ப ' 


னத்திற்‌ கூழைநாத ரெழுத்தருளித்‌ தக்கணையே நீபினியொவ்வொரு 
பிறப்புக்கும்‌ ஒவ்வொரு பிள்ளை பெற்று ஏழாவது பிறப்பி லேழு புத்‌ 
திரரைப்பெற்றபின்‌ இவ்விடத்துக்கு வந்து உயர்ந்த கயிலாச பதவி 
யடைவா” யென்றருளிச்‌ செய்தனர்‌. அதுகேட்டு அவ்விடத்தை 
விட்டுத்‌ தக்கணை யுயிர்‌ துறந்தனள்‌" என்ற சூதமுனிவரை நைமிசா 
ரண்ணிய முனிவர்‌ தக்கணை யரிய தவத்தைச்செய்தும்‌ பாவம்‌ நீங்‌ 
காமலவளைத்‌ தொடர்ந்த காரணஞ்‌ சொல்லியருளுக" என்று கேட்‌ 
கச்‌ சூதமுனிவர்‌ சொல்லுவரா. 


முத்தியைத்தருவது கருமமென்றும்‌ ஞானமென்றுங்‌ கூறுவர்‌, 
அப்படியன்று, சற்கருமத்தால்‌ மனத்தெளிவுண்டாகும்‌. அத்தெளிவி 
னால்‌ ஞானங்கிடைக்கும்‌. அந்த ஞானம்‌ மோக்ஷத்தைக்கொடுக்கும்‌. 
உண்மையாகிய சாத்திரக்‌ கருத்துமிதுவே. கற்புடைப்‌ பெண்கள்‌ 
தங்கள்‌ கணவருக்குப்‌ பணிவிடை செய்வதுவே சற்கருமம்‌. அந்தக்‌ 
கருமத்தைச்‌ செய்யாதவளாதலினாலே தக்கணை மோக்ஷம்‌ பெறுதற்கு 
ரிய எல்லளாகி வருந்தினவளாய்‌ மேலே கூறிய ஏழாவது பிறப்பிலே 
-யேழுபுத்திரர்களைப்‌ பெற்றுப்‌ பின்னர்ப்‌ புன்னைவனத்தையடைந்து 
சங்கரேசர்‌ திருவடிகளை வணங்கித்‌ தவஞ்செய்து கொண்டிருந்து 
அவ்வெம்பெருமான்‌ றிருவருளாலே திருக்கபிலாச பதவி யடைந்த 
னன்‌. 


110 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
பத்தாவது 
வீரம்னன்‌ பிணிதீர்ந்த சருக்கம்‌ 


என்ன முனிவர்‌ மகிழ்தூங்கி பிணர்வா யவிழ்ந்‌ ட 
se . ப . . ந்து மட்டு 
யிர்க்கும்‌, புன்னை வனத்தின்‌ வீறின்னம்‌ புகல்வா யென்ன 
மாதவத்தோர்‌, சொன்ன தன்மை மனக்கொண்டு துகடீர்‌ 
கேள்விச்‌ சூதமுனி, மின்னி னகுசெஞ்‌ சுடரிலைவேல்‌ வேந்தன்‌ 
கதையொன்‌ றுரைசெய்வான்‌. 1. 


வெண்ணந்‌ துயிர்த்த கதிர்முத்தம்‌ விளங்கு மரங்கத்தர 
வணைமேல்‌, வண்ணங்‌ கரிய முகில்நாட்ட வாயு முகமுங்‌ ௧௬ 
ணைபொழி, கண்ணுஞ்‌ கமல மலர்காட்டுங்கண்ணன்‌ றுயிலுங்‌ 
காவேரித்‌, தண்ணந்‌ துறைவண்‌ புனனாடன்‌ றமிழ்தேருறந்‌ 
தை காவலனே. 2. 


ஒளிரும்‌ வடிவாள்‌ விதிர்த்திடும்போ ருழக்கு மருவா 
ருரம்போழ்ந்து, குளிரும்‌ பரவைத்‌ திரைசிவப்பக்‌ குருதிப்‌ 
பெருக்கா றெடுத்தோடப்‌, பிளிறுமுருமுக்குரற்பனைப்‌ 
பிறைவெண்‌ கோட்டுப்‌ பாவடிய, களிறு தொலைத்து மூவெ 
யில்சூழ்‌ கலிங்க மெறிந்த கதிர்வேலான்‌. 3. 


திரைசெய்‌ கடற்பார்‌ பொதுநீக்கித்‌ திங்கட்‌ கவிகை 
தனிநிழற்று, மரசர்க்‌ கரசன்‌ மனுதுங்க னபய னடல்வேலக 
எங்கன்‌, குரைசெய்‌ வரிவண்‌ டொருகோடி கொழுதி நறவு 
கூட்டுண்ணும்‌, விரைசெ யலங்கற்‌ றடமார்பன்‌ வீர சேனனெ 


னும்வேந்தன்‌. 4. 


அமர்வேட்‌ டெழுந்த திணிதடந்தோ muu னொருநா 
ளரையிருளிற்‌ றமிய னாக வெழுந்துநகர்த்‌ தன்மை தேருங்‌ 
காலையிரு, டுமிய மின்னி யதிர்ந்துகமஞ்‌ சூல்வான்‌ பொழிய 


விதிர்விதிரா, வுமிழுங்‌ கைவே லவன்மறையோ னொருவன்‌ ' 
5. 


மனைவாய்ச்‌ சென்றடைந்தான்‌. 
வேட்டு முத்தீ நெறிவளர்க்கு மெய்ந்நான்‌ மறையோன்‌ 
றென்புலத்தோர்க்‌, கூட்டக்கொணர்ந்த தீங்கனியை யுடற்று 

111 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy, 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பசியாற்‌ றருகென்னக்‌, கேட்ட பொழுதின்‌ வேந்தனெனக்‌ 
கிளர்ந்த வுரையா லறிந்துதவத்‌, தோட்டு மலர்த்தா ரடல்‌ 
வேந்தன்‌ றுய்த்துக்‌ கோவில்‌ சென்றடைந்தான்‌. 6. 


சுடர்வேற்‌ காளை வரல்கண்டு தொழுது நெஞ்சந்‌ துண்‌ 
ணென்று, வடமீன்‌ புகழு மருங்கற்பின்‌ மதர்வை நோக்கின்‌ 
மணிமுறுவற்‌, படவா எரவப்‌ பைத்தனைய பாவை யல்குற்‌ 
பணைமென்றோட்‌, கொடிநேர்‌ மருங்கி னவன்றேவி ons 
தோர்‌ மாற்றங்‌ கூறுவளால்‌. 


மன்னர்‌ மகுட நிரையுழுது வயங்கு கழற்கா லகளங்கா, 
வென்னை களங்க முற்றனைகொ லெழுதா மறையின்‌ றுறை 
போய, பொன்னங்‌ கமலத்‌ தார்மார்பர்‌ பொருள்வெள வினை 
கொல்‌ பிழைபுரியா, மின்னி னகுவேல்‌ வேந்தர்தமை வெகுண்டு 
கொலைசெய்‌ தனைகொல்லோ. 8. 


அருள்பார்த்‌ திருக்குந்‌ தொல்குடிக ளலமுற்‌ றிரங்கவா 
றின்றிப்‌ பொருள்‌ வேட்‌ டனைகொல்‌ புராணநவில்‌ பொழுது 
பொய்ம்மை யிதுவென்ன, மருளா னிகழ்ந்து கூறினை கொன்‌ 
மதிசேர்‌ சடையா ஸனடிபரவு, மிருடீர்‌ மனத்தார்‌ தமக்கின்ன 
விழைத்தி கொல்லோ வெனப்புகன்றாள்‌. 9. 


மருவா ரலங்கற்‌ றடமார்பன்‌ மடந்தை மதிவாண்‌ முக 
நோக்கி, நிறைவால்‌ வளைக்கை யணங்கனையாய்‌ நெருக விரவு 
மறைநெறியா, யொருநான்‌ மறையோன்‌ றென்புலத்தோர்க்‌ 
கூட்டக்‌ கொணர்ந்த தீங்கனியைத்‌, தருவா யென்ன வெழுந்‌ 
தபசி தணிப்பான்‌ வாங்கி யருந்தினனால்‌. 10. 


மணநா றிதழிப்‌ பூந்தொடையு மாலை மதியு மணிச்சூட்டுப்‌ 
பணவா எரவு முடித்தசடைப்‌ பரமன்‌ முதலாங்‌ கடவுளருக்‌ 


குணவா மதனை யறிந்திருந்து முண்ட வதனா லுள்ளுருகித்‌ 
தணலாவுடலநடுக்குற்றேன்‌ றவிர்க்குந்திறனுங்காணேனால்‌. T. 


கறைசேர்‌ மிடற்றான்‌ கடலுலகங்‌ காட்டு முந்தி மலர்க்‌ 
கடவுண்‌, மறையோ ரிவர்தம்‌ பொருள்‌ கவர்ந்து துய்த்த 


*கோவில்‌ - அரண்மனை. 
A 112 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்கம்‌ 


வஞ்ச ப பிறவி வளைவான்‌ ஞமலியாய்ப்‌ பிறந்து 
ன்னா நரகத்தி, னுறுவா ரென்ன வகுச்‌ j 
டாத்‌ தானை விறல்வேந்தே. eee a 


தேவி கேளா மனநடுங்கித்‌ தெருமந்‌ தினியென்‌ செய்‌ 
துமெனக்‌, காவி நெடுங்கண்‌ ணீர்வாரக்‌ கலங்கி யயர்கூர்ந்‌ 
தனளிருப்ப, வாவும்‌ பரிமான்‌ நேர்க்‌ கிள்ளி வருக வென்று 
திறலமைச்சர்க்‌, கூவி யுற்ற பிணிதீர்ப்பான்‌ குறிப்பி னவ 
ரோ டாய்ந்தனனால்‌. 13. 


ஆய்ந்து நிருபர்‌ சிகாமணியென்‌ றறையும்‌ புதல்வன்‌ 
றனையருளாற்‌, பாந்தண்‌ முடிமேற்‌ கிடந்தகடற்‌ பரவை ஞா 
லம்‌ பரித்தியெனப்‌, பூந்தண்‌ மாலை முடிமிலைச்சிப்‌ புலவு கம 
ழுங்‌ கூரிலைவே, லேந்த லுற்ற வுன்மத்தந்‌ தீர்ப்பானெண்ணி 
யெழுந்தனனால்‌. 14. 


நெய்வா யொழுகு மழற்றிகிரி நெடியோன்‌ றலங்கள்‌ 
பலபணிந்து, வெவ்வாய்‌ வடிவேற்‌ றிறற்கிள்ளி மீட்டும்‌ விரி 
பூந்‌ துளவமுகில்‌, பெய்வான்‌ முகில்போன்‌ மணிமேனி *பிற 
YS துணைக்கட்‌ கமலமலர்ந்‌, தைவா யாவிற்‌ றுயில்கின்ற 
வநந்த புரஞ்சென்‌ றடைந்தனனால்‌. 15. 


வீங்கு புனித நீர்படிந்து விரைசேர்‌ பசும்பொற்‌ றுணர்‌ 
தூவி, வாங்கு “கடல்சூழ்‌ மண்ணளந்த மாய னடித்தா மரை 
யிறைஞ்சி, யாங்குந்‌ தனதுன்‌ மத்தநோ யகலா மையினான்‌ 
மீள்கின்றான்‌, றேங்கொ எரும்பு கதிர்முத்திற்‌ றிகழும்‌ 
புன்னை வனஞ்சேர்ந்தான்‌. 16. 


வார்ந்து. பசுந்தே னூற்றிருந்து வழியு நறுந்தண்‌ மலர்‌ 
வனத்தி, Siis பளிங்கிற்‌ றெளிகின்ற வெறிநீர்ச்‌ சுனையி 
னிடைமூழ்கி, யார்ந்த விடத்தா லிருண்டமிடற்‌ றண்ண 
லடித்தா மரையிறைஞ்சித்‌, தேர்ந்த கேள்விச்‌ சிவசன்ம 


லுறையு மில்லஞ்‌ சென்றடைந்தான்‌. 12. 
eS 
“பிறழ - விளங்க. 

113 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


எய்தா விருப்பான்‌ மறைக்கிழவ னிணைத்தாட்‌ கமல 
மலர்பரவி, மைதோய்‌ புன்னை வனத்தியல்பு வகுத்து மொ 
ழிய வேண்டுமெனப்‌, பொய்தீர்‌ கேள்வித்‌ துறைபோய வந்த 
ணாளன்‌ புலவுகமழ்‌, நெய்தோய்‌ வடிவே லகளங்க னெஞ்சங்‌ 
களிப்ப வுரைசெய்தான்‌. 18. 


உரைத்த லோடு முள்ளுருகி யுடலுஞ்‌ சினத்த திற 
லாழி, தரித்தோன்‌ றனைமுன்‌ வழிபட்ட தவத்தாற்‌ குழைந்‌ 
து மூவெயிலன்‌, றெரித்தோர்க்‌ கன்புற்‌ ' றஞ்செழுத்தி 
னியல்பு மனத்தி னிருடீர, விரித்து நவில வேண்டுமென 
மெய்ந்நான்‌ மறையோ னுரைசெய்தான்‌. 19. 


தேறு புனல்வார்‌ சடைக்கரந்த தேவ னாலுமஞ்செழுத்‌ 
தின்‌, வீறு தெரிந்து நூறாண்டு விரித்து மொழிதற்‌ கரிதா 
மா, னாறுகமலத்‌ தவன்முதலோ ரின்னு மறியார்‌ நானறிந்து, 
கூறுந்‌ தன்மை யுடையேன்கொல்‌ Gays திணிதோட்‌ 
கோவேந்தே. 20. 


இன்னதாய வஞ்செழுத்தின்‌ றன்மை தன்னை யித்தலத்‌ 
திற்‌, றென்னன்‌ பொருப்பின்‌ வீற்றிருக்குந்‌ தெள்ளு தமிழ்மா 
முனிவர்க்கு, முன்னம்‌ பகர்ந்தான்‌ புரிசடையோன்‌ 
முனியுந்‌ திங்க டொறும்வந்து, பொன்னந்‌ துணர்ந்தூ யிறை 
வனடி போற்றி வழிபட்‌ டேகுவனால்‌ 21. 


பரிதி வெயிலாற்‌ பாயிருள்போம்‌ பான்மை யென்னப்‌ 
பண்டுநான்‌, புரியும்‌ வினைவல்‌ லிருளெல்லாம்‌ புறந்தந்‌ திரிய 
வாங்கதனைத்‌, தெரியுந்‌ தமிழ்மா முனியெனக்குத்‌ தெரிய 
வுரைத்தான்‌ றிறல்வேந்தே, யரிய தவமாற்‌ றினனினக்கின்‌ 
றதனா லறையப்‌ பட்டதால்‌. 22. 


கறங்கு பாவைக்‌ கடற்றுயிலுங்‌ கண்ணன்‌ முதலாங்‌ 
சுடவுளரு, ணறுந்தண்‌ கொன்றை மாலைபுனை நம்பன்‌ சிறந்த 
தகைமையா, லறிந்தோர்‌ பாவு மந்திரங்க எனைத்தி னுள்ளு 


114 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்கம்‌ 


மஞ்செழுத்தே, சிறந்த தாகு மென்றென்றுஞ்‌ செப்புந்‌ தெய்வ 
நான்மறையே. 23 


முருகு கமழும்பசுந்தேறன்‌ முகைவிண்‌ டொழுகு 
நறுங்கொன்றை யரவு புனையும்‌ புரிசடிலத்‌ தண்ண லுருவா 
மஞ்செழுத்தின்‌, வருண நான்குந்‌ தோற்றினவான்‌ மக்கட்‌ 
கதியின்‌ வந்துதித்தும்‌, பரவுந்‌ தகைய வஞ்செழுத்தின்‌ பான்‌ 
மை யறியார்‌ விலங்காமல்‌. 24, 


எண்ணின்‌ மறையின்‌ றெளிவாய வெழுத்தஞ்‌ சறியா 
ரிருங்கடல்சூழ்‌, மண்ணி னடக்குஞ்‌ சவமாகு மவனைக்‌ கா 
ணின்‌ மறையோரை, விண்ணி னிருள்சீத்‌ தெழுங்கதிரை 
வெய்ய கனலி தனைப்பசுவைக்‌, கண்ணிற்‌ காண வேண்டு 
மிவை காணான்‌ பதித னாவானே. 25. 


அறத்தின்‌ வழியே யனல்வேள்வி யனைத்து மாற்றி 
யொருநூறு பிறப்பு மேலாம்‌ வேதியனாய்ப்‌ பிறந்தார்க்‌ கன்‌ 
Hd பெறலாகா, நறைப்பூங்‌ கடுக்கை மாலைபுனை நம்ப னடித்‌ 
தா மரைக்கன்புஞ்‌, சிறப்பி னுயர்ந்த வஞ்செழுத்துந்‌ தெரி 
யக்‌ கேட்குஞ்‌ சிந்தையுமே. 26, 


புலையயெனினுஞ்செந்நாயின்‌ புலால்வாய்மடுப்போனானாலு 
மலர்தார்‌ வேணி யண்ணலெழுத்‌ தஞ்சுமறிந்தான்‌ முனிவனா 
மலர்பூங்கமலத்தொடைபுனைமறையோனெனினு மறியாதா 
னுலகிற்புலையனாமெனவேபுரைக்குங்கடவுணான்மறையே. 27. 


காசி பிரயா. கைகாளத்‌ திகாஞ்சி நைமி சாரணிய 
மாசின்‌ மதிநோய்‌ முதுகுன்றஞ்‌ சித்தாச்‌ சரிய மறைக்காடு 
வீசு தென்ற றவழ்மலையங்‌ கும்ப கோணம்‌ வேணுவன 
மூசி யளிக ளொருகோடி மொய்க்குங்‌ கடம்ப வனந்தில்லை 28. 


என்னுந்‌ தலத்தி னைந்தெழுத்தை யீனாந்‌ தாண்டு 

நவின்றபலன்‌, புன்னை வனத்தி னொருஞான்று பொருந்திப்‌ 
யுகலிற்‌ பெறலாமாற்‌, பன்னும்‌ பழநான்‌ மறையவற்கும்‌ 

115 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


பகாற்‌ பாற்றோ வுளமுருகி, யன்ன வனத்தி லெஞ்ஞான்று 
மமர்ந்து நவில்லோ ருறுபேறே. 29. 


வழுத்துந்‌ தகைய வித்தலத்தின்‌ மறைநூற்‌ றுறை 
போங்‌ குரவனுழை, யெழுத்தஞ்‌ சன்பாற்‌ கேட்டறிந்தோ 
ரியாண்டுச்‌ சென்று துஞ்சிடினுங்‌, குழைக்குங்‌ கடுக்கைப்‌ 
பொலந்துணருங்‌ குளிர்வெண்‌ டிங்கட்‌ பசுங்கொழுந்துஞ்‌ 
சுழிக்கும்‌ புனற்செஞ்‌ சுடர்மெளலித்‌ தொல்லோன்‌ கயிலை 
யடைவாரே. 30. 


மஞ்சு தவழு நறும்புன்னை வளஞ்சே ரிந்தத்‌ தலத்தி 
னெவர்‌, துஞ்சும்‌ பொழுது மழவிடைமேற்றுவர்வா யுமையி 
னொடுந்தோன்றி, நஞ்சு பொதிந்த மனிமிடற்று நம்ப 'னவர்‌ 
தஞ்‌ செவியிலெழுத்‌, தஞ்சம்‌ புகல்வ னாங்கவர்பே றறையற்‌ 
பாற்றோ வடல்வேலோய்‌. 31. 


அலர்பூஞ்‌ சினைய புன்னைவன மடைதுமென்ன மனங்‌ 
குழைந்து, புலரி யெழுந்தோ ரடியிடினும்‌ புரிந்த வினைவல்‌ 
லிருளகல, விலகு பசும்பொன்‌ கொழித்துமணி யெறிந்து 
முழங்கு திரைக்கங்கை, மலிபூம்‌ புனல்சூழ்‌ வடகாசி வைகும்‌ 
பெரும்பே றடைவாரே. 3 32. 


பிள்ளை மழலை. யளிபரந்து மிதிப்பக்‌ கிளர்ந்து பிறங்கிண 
ரின்‌, கள்ளு வழியு நறும்புன்னைக்‌ காவு சூழ்ந்த வித்தலத்தி, 
னுள்ளங்குழைந்தோர்‌ பிடியேனுமும்‌ வறியார்க்‌ குதவி னொளி 
வயிரந்‌, தெள்ளு நறவந்‌ திசைதிசையாய்‌ செழும்பொற்‌ கயிலை 
சென்றடைவார்‌. 33. 


என்ன wen Guim னியம்புதலு மெறிநீர்த்‌ தரங்கக்‌ 
கருங்கடற்பார்‌, மன்னன்‌ வணங்கி யினியக்க மணியின்‌ வீறு 
விரித்தெனக்குப்‌, பன்ன வேண்டு மெனப்பகரப்‌ பவளச்‌ 
செவ்வாய்ப்‌ படர்சிறைய, லன்ன முயர்த்த மறைக்கிழவ னனை 
யோன்‌ கூறத்‌ தொடங்கினால்‌. 34. 

116 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்கம்‌ 


ஆற்றற்‌ கரிதுமூவெயில்வா எவுணர்க்‌ கினியென்‌ றறை 
paunti, போற்றி யருள்வா யெமக்கென்னப்‌ பொன்னங்‌ 
கமலத்‌ தாடொழலு, மாற்றற்கரிய வெந்துப்பி னகோரப்‌ 
படையை மனத்துணரா, வேற்றுக்‌ கொடிமீ துயர்த்ததனி 
யிறைகண்‌ முகிழா திருந்தனனால்‌. Pa 


சுழிக்குமரவம்புனற்கங்கைசூடும்பவளச்சடைமுதல்வன்‌ 
விழிக்குங்கமலமலர்க்கண்ணீர்விழுந்ததலத்தினிடைநின்றுந்‌ 
தழைத்ததருவின்மணியான தன்மையான்மற்றாங்கதனை. 
வழுத்தற்கரியவக்கமணியென்னுங்கடல்சூழ்வையகமே 36. 


போற்றற்கரியவெண்ணிறத்தபொன்மைநிறத்தவிருநிறமுந்‌ 
தோற்றத்‌ திகழ்வ கருநிறத்த வாய துகடீர்‌ தருமணிகள்‌ 
சாற்று மறையோர்‌ முதலான சாதி நான்கு மாமென்பர்‌ 
கூற்ற மடர்ந்து கொலைபுரியுங்‌ குருதி காலுங்கூர்வேலோம்‌. 37, 


ஒற்றை முகத்த மணியணியி னுடன்று சினத்தாற்‌ றோன்‌ 
றலுயிர்‌, செற்ற பாவந்‌ தீருமுக மிரண்டிற்‌ சிறந்த மணி 
யணியி, -னற்ற தாகும்‌ பசுவினுமி ரட்ட வினைமும்‌ முகத்த 
மணி, முற்ற வணியின்‌ மகளிருயிர்‌ முடித்த பாவந்‌ தொலைந்‌ 
திடு மால்‌. 38. 


பொருந்தி நான்கு முகத்தமணி பூணி லுறுவர்க்‌ கொன்‌ 
றவினை, யிரிந்து சாயு மைந்துமுக மிலங்கு மணிகள்‌ விழைந்‌ 
தணியி, னருந்தா ததனை யருந்துவினை யகலு மாறு முகத்தம 
ணி, தெரிந்து புனையி லந்தணனைச்‌ செகுத்த பாவந்‌ தீர்ந்தி 
டுமால்‌. 39. 


TH முகஞ்சேர்ந்‌ . திலங்குமணி யிலங்க வணியிற்‌ பிறர்க்‌ 
குரிய, மாழை கவர்ந்த வினையகலு மெட்டு முகத்த மணிய 
ணியிற்‌, சூழுங்‌ Gran கிழைத்தவினை தொலையு முகமொன்‌ 
பதுதிகழுங்‌, கேழ்சேர்‌ தெய்வ மணியணியிற்‌ கேடில்செல்வம்‌ 

றலாமால்‌. 40. 


117 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கர நாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


சீர்சால்‌ பத்து முகத்தமணி தெரிந்து புனையிற்‌ பேயிளிடர்‌, 
வாரா தாகும்‌ பதினொன்றாய்‌ வயங்கு முகத்த மணியணிபி, 
னேராப்‌ பொருள்க எனைத்தினையு நேரும்வேள்விப்‌ பலனுண்‌ 
டா, மீரா ரய வக்கமணி யணிவார்‌ முத்தி யெய்துவரால்‌. 41. 


இவ்வா ரயவக்கமணிக்‌ கணியு மிடனு பிறையவனும்‌, 
வெவ்வே றென்பா றறியாதார்‌ விரிவெண்ணிலவுப்‌ பசுங்கொ 
முந்து, மொவ்வா தெனுநீ றிலகுமுடன்‌ முழுது மணியா 
வணிகுவனேற்‌, செவ்வான்‌ மதியங்‌ கிடந்தசடைத்‌ தேவா 
மிறைவ னாகுமால்‌. 42. 


வேறு 


என்று கூறலு மிருநில மன்னவ னிறைஞ்சி 

நன்று சொற்றனை நீற்றது தன்மையை நவின்று 
துன்றும்வல்வினைத்தொடர்ச்சி தீர்த்தருளெனத்தொழலுங்‌ 
கொன்றை வேணியார்க்‌ கன்புறு மறையவன்‌ கூறும்‌. 43. 


கூற்ற டர்ந்தபூங்‌ கழலினான்‌ கோயில்வெண்‌ ணீறும்‌ 

போற்றும்‌ வேள்விசெ யந்தணன்‌ பொங்கழ eof mit 

தோற்ற மேவிய மறையவன்‌ றுறந்துசெல்‌ காலை 

யாற்று மோமவெண்‌ ணீறுமற்‌ றனைவர்க்கு மாகும்‌. 44. 


தெரிந்த வேதியர்‌ நாடொறுஞ்‌ செய்கடன்‌ வழாமற்‌ 

புரிந்த வோமவெண்‌ ணீறவர்க்‌ கல்லது பொருந்தா 

விரிந்த சாதிக ளெவற்றிற்கும்‌ வெவ்வழ னஞ்ச 

மருந்தி னான்றிரு நீற்றினை யணியலா மன்றே. 45. 


தலையி னீற்றினை யணிந்திடிற்‌ றழைத்தவீர்ங்‌ கதிர்க 
ணிலவு வெண்மதி சேர்தரு நெற்றியி னணியி 
னிலகு கண்மலர்‌ பொருந்திடு மெழிற்கழுத்‌ தணியின்‌ 
மலரு மொண்கதிர்‌ மணிநிற மடைந்திடு மாதோ. 46. 
சுந்த ரத்தடந்‌ தோளினிற்‌ றுலங்கநீ றணியிற்‌ 
கொந்த ழற்கொலை மழவொடு கன்றுமான்‌ குலவு 
118 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்கம்‌. 
முந்தி மீதினி லணிந்திடி லுடலும்வெஞ்‌ சினத்த 
வெந்தி றற்புலி யதளுடை மேவிடு மன்றே. 47. 


வேறு 


தலையி னுதலிற்‌ றடமார்பி னுந்தித்‌ தடத்தின்‌ முழந்தா 
ளின்‌, மலையி னுயர்ந்த திணிதோளின்‌ மணிகண்‌ டத்தின்‌ மு 
ன்கைதனி, விலகு கழுத்திற்‌ சுவன்மிசையிற்‌ பஞ்சப்‌ பிரம 
மெடுத்தோதி, நிலவு பொழியும்‌ வெண்ணீறு நெறியி னணி 
தல்‌ வேண்டுமால்‌. 48. 


இறைவனீறுபுனையாம லிழைத்த வினைகள்‌ பயனுதவா, 
நெறியின்‌ வெண்ணீ றணிந்துகதிர்‌ நிலவு புனையு முழுமுதலை, 
முறையினியற்றி வழிபட்டான்‌ முத்திபெறுவதெளிதாகுங்‌, 
கறைசேர்‌ மிடற்றான்‌ பூசையின தியல்புஞ்‌ சிறிது கட்டுரைப்‌ 
பாம்‌. - 49. 


பிறவிக்‌ கடற்கோர்‌ புளையாகும்‌ பெம்மான்‌ பூசையாங்‌ 
கதனை, நெறியிற்‌ புரியா வாக்கைதனை நிலையென்‌ நிருக்குங்‌ 
கொடியோரை, முறையிற்‌ MAM தனையுருட்டி முந்நீ Gus மி 
னிதளிக்கு, மிறைவன்‌ சினவிக்‌ கான்போக்கா திருக்கிற்‌ பாவ 
மெய்துவனால்‌. 50. 


மண்ணின்‌ மணலிற்‌ சிலைதன்னிற்‌ படிக முதலா மாமணியி 
ணண்ணும்‌ பஞ்ச லோகத்தி னிழைத்த லிங்க நன்னகரின்‌ 
விண்ணினுயருந்தடவரையின்‌ விரைசேர்காவிற்‌ பேராற்றின்‌ 
றண்ணந்‌ துறையின்‌ வழிபடுவா ரழியா முத்தி நெறிசார்வார்‌. 51. 
திருந்து தவத்தா லுயர்குடுமிச்‌ செம்பொ ஸிம௰ப்‌ 
பொருப்பீன்ற, முருந்தின்‌ முறுவற்‌ கொடிபாகன்‌ பூசை 
முறையிற்‌ புரியாமற்‌, புரிந்த வினைகள்‌ பயன்படா பொங்கி 
யெழுந்த பசிதீர, வருந்து முணவு நாயூணே யாமென்‌ நுரை 
க்கு மருமறையே. 52. 


சீர்சால்‌ கமலப்‌ பொகுட்டிருந்து தெண்ணீ ரலகம்‌ 
படைப்பதுவு, மேர்சார்‌ பசும்பொற்‌ றருவினிழ லிருந்து 
119 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வான மளிப்பதுவுங்‌, கார்சேர்‌ மேனித்‌ திருமாலா யுலக 
மனைத்துங்‌ காப்பதுவும்‌, வார்சேர்‌ முலையாள்‌ பாகனைமுன்‌ 
வழிபட்‌ டவர்தம்‌ பேறாமால்‌. 53. 


என்று மறையோ ஸியம்புதலு மிகல்வே wrat முடியு 
AGa, துன்று கழற்கால்‌ விறல்வேந்தன்‌ சுடர்வெண்‌ மதிய 
முடித்தபிரா, னன்றி யிறைவ னில்லையென வறிந்தா னறிந்‌ 
தாங்‌ கவன்றுணேத்தாண்‌, மன்றற்‌ கமல மலர்பரவி வணங்கிக்‌ 
கேட்டா னஞ்செழுத்தே. 54, 


எழுத்தஞ்‌ சவன்றன்‌ செவிப்படலு மெறிக்குஞ்‌ சுடர்‌ 
முன்‌ னிருளேபோற்‌, றழைத்த வினைநோய்‌ தணிந்தொழி 
யத்‌ தணியா வுவகைக்‌ கடன்மூழ்கிக்‌, குழைத்த தளிர்ப்பூங்‌ 
கொன்றையணி குழகன்‌ கமல மலர்ப்பாதம்‌, வழுத்தித்‌ 
தொழுதா னிறையவனு மழவே றிவர்ந்து வெளிப்பட்டான்‌. 55. 


வெளிவந்‌ தெய்து மிறையோனை வீழ்ந்து தொழுது 
பேரின்பக்‌, களியின்‌ மூழ்கித்‌ தனிமுதலே கருணைக்‌ “கடலே 
மெய்ஞ்ஞான வொளியி னொளியே யருட்பசுந்தே னெொழுகு 
முக்கட்‌ கொழுங்கனியே, தெளியு மமுதே யென்னென்று 
சிந்தை யுருகிப்‌ பரவினனால்‌. 56. 


பரவு மன்னன்‌ முகநோக்கி விழைந்த தென்னை பகரெ 
னவென்‌, மரபின்‌ வந்தோ ரியாவருநின்‌ மலர்த்தாட்‌ கன்ப 
ராய்முடிவி, னெரிபொற்‌ குடுமி வெள்ளிவரை யெய்தல்‌ 
வேண்டு மெனக்கூற, விரைசெய்‌ கடுக்கை மாலைபுனை விமலன்‌ 
வழங்கி மறைந்தனனால்‌. 57. 


பொன்றங்‌ குடுமி யெயிலுடுத்த நகரிற்‌ போய்த்தன்‌ 
புதல்வனைநீ, முன்னம்‌ போல வகன்ஞால முழுதும்‌ புரத்தி 
யெனப்பணித்தே, யன்னுண்‌ மருங்குற்‌ றேவியொடுங்‌ கான்‌ 
போ யரிய தவமாற்றி, மன்னர்‌ மன்னன்‌ மணிமிடற்றோன்‌ 
மலாத்தாட்‌ கமல மலர்‌ சேர்ந்தான்‌. 58. 
வீரசேனன்‌ பிணிதீர்ந்த சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌ 443 
120 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்க சுருக்க வசனம்‌ 


நைமிசாரணிய ரஷிகள்‌ மகிழ்ச்சியடைந்து “புன்னைவனத்தி 
ன்‌ பெருமை யின்னமு மருளிச்செய்ய வேண்டு" மென்று கேட்டுச்‌ 
சூதமுனிவர்‌ மின்போலப்‌ பிரகாசிக்கும்‌ வேலாயுதத்தைத்‌ தாங்கிய 
வீரசேன அரசன்‌ கதையைச்‌ சொல்லுவாராயினர்‌:- 


வெள்ளிய சங்குகளாற்‌ கொடுக்கப்பட்ட முத்துக்கள்‌ விளங்கும்‌ 
காவிரியாற்றின்‌ மத்தியிலுள்ள ஸ்ரீரங்கத்தில்‌ சர்ப்பசயனத்தில்‌ நிறம 
கரியமேகத்தைக்காட்டவும்‌, வாயும்‌ முகமும்‌ கண்களுந்‌ தாமரை 
மலரைக்காட்டவும்‌ விஷ்ணுபிரான்‌ நித்திரைசெய்கின்ற சோழதே 
சத்திலே தமிழறிவிற்சிறந்த உறந்தை (உறையூர்‌) க்கு அரசன்‌ 
பகையரசர்‌ மார்பைப்பிளந்து இரத்தவெள்ளம்‌ பெருகியோட யா 
னைப்படைகளைக்கொன்று பொன்‌ வெள்ளி இரும்பாலாகிய கோட்‌ 
டைகள்‌ சூழ்ந்த கலிங்கதேசத்தை வென்றவன்‌, சமுத்திரக்‌ சூழ்ந்த 
வுலகத்தைத்‌ தனக்கே சொந்தமாக்கிச்‌ சந்திரவட்டக்குடை நீழ 
லில்‌ வைத்துக்காக்கும்‌ இராசாதிராசன்‌, மனுதுங்கன்‌, அபயன்‌ அக 
ளங்கன்‌ வீரசேன னென்னுஞ்‌ சிறப்புப்பெயர்‌ படைத்தவன்‌ அவ 
னொருநாள்‌ நடுராத்திரியிலெழுந்து தனியனாகச்சென்று நகர்காவல்‌ 
செய்துகொண்டுவரும்போது பெருமழை பொழிய நடுநடுங்கி யொ 
ருபிராமணன்‌ வீட்டிற்சென்று பசி வருத்தத்தினாலே அவன்‌ சிராத்‌ 
தத்துக்காகக்‌ கொண்டுவந்து வைத்திருந்த மதுரமான பழத்தைக்‌ 
கேட்டனன்‌. பிராமணன்‌, வார்த்தையினாலே யிவன்‌ இராசாவென்‌ 
றறிந்து உடனே கொண்டுவந்து கொடுக்க அரசன்‌ அதனை உண்டு 
பசிதீர்ந்த பின்‌ அரண்மனைக்குச்‌ சென்றனன்‌. 


இங்ஙனம்‌ வீரசேனமகாரசன்‌ வரவை அவன்‌ மனைவியாகிய 
பட்டத்தரசி கண்டு வணங்கிக்‌ "களங்கரகிதமான பிரபுவே! யும்மைப்‌ 
பார்க்கும்போது களங்கமுற்றவர்போலத்‌ தோற்றுகின்றீர்‌ தாமரை 
மாலையணியப்பட்ட பிராமணர்‌ பொருளை யபகரித்தீரோ? நிரபராதி 
களாகிய இராசாக்களைக்‌ கொலைசெய்தீரா? உம்முடைய கருணை 
யை யெதிர்பார்த்துக்கொண்டிருக்கும்‌ பழைய குடித்தனக்காரர்கள்‌ 
வருந்த நியாயமில்லாமல்‌ அவர்கள்‌ பொருளைப்‌ பறிமுதல்‌ செய்த்‌ 
ரோ? புராணங்கள்‌ படிக்குமிடத்திலே கதைகளைப்‌ பொய்யென்று 
புகன்றீரோ? சிவனடியார்களுக்குத்‌ தீங்குசெய்தீரோ?” வென்றுவினா 
வினள்‌. வாசனை தங்கிய மாலையணிந்த புயத்தையுடைய வீரசேனன்‌ 

121 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy ` 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


மனைவியைநோக்கித்‌ தெய்வப்பெண்போன்ற மாதே! நேற்றிரவில்‌ 
சிராத்தத்தில்‌ விசுவதேவர்‌ முதலியோ ருண்பதற்காக வைத்திருந்த 
பழமென்றறிந்தும்‌, அதை யொரு பிராமணனிடத்திற்‌ கேட்டு வாங்‌ 
கிப்‌ புசித்தேன்‌. அந்தத்‌ தோஷத்தாலே சரீர நடுக்கமடைந்தேன்‌. 
இதைத்தவிர்க்கு மார்க்கமுந்‌ தெரிந்திலது சிவதிரவியம்‌, விஷ்ணு 
திரவியம்‌ பிராமணர்‌ திரவியமாகிய இவைகளைக்‌ கவர்ந்து அநுப 
வித்த வஞ்சகர்‌ நூறு சனனம்‌ நாயாகப்பிறந்து பின்னர்‌ நரகத்தை 
யடைவார்‌ என்று சொல்லினன்‌. அதுகேட்டு இராசபத்தினி மன 
நடுங்கக்‌ கலக்கமுற்றுக்‌ கண்ணீரொழுகும்படி யினியென்செய்வோ 
மென்று சோர்ந்து நிற்க. அரசன்‌ மந்திரிமார்களை வரவழைத்துத்‌ 
தனக்குவந்த வியாதியைத்‌ தீர்க்கும்பொருட்டு, அவர்களுடன்‌ ஆராய்ச்சி 


செய்து நிருபர்‌ சிகாமணியென்னுந்‌ தன்‌ புத்திரனுக்கு மகுடந்‌' 


தரித்து இந்த வுலகத்தை யிரட்சிப்பா யென்று கொடுத்துவிட்டு 
வெளிப்புறப்பட்டு அநேக விஷ்ணுக்ஷேத்திரகளிற்‌ சென்று வணங்கி 
அப்பால்‌ திருவனந்தபுரமென்னு மலையாளத்துக்குப்போய்த்‌ தீர்த்த 
மாடி அனந்தசயனத்திலே நித்திரைசெய்யும்‌ பத்மநாதசுவாமியை 
யருச்சனைசெய்து கும்பிட்டு அவ்விடத்துந்‌ தன்னுடைய மயக்கமா 
கிய நடுக்கவியாதி நீங்காமையினாலே யவ்விடத்தைவிட்டு நீங்கிப்‌ 
பூவரும்புகள்‌ முத்தைப்போலப்‌ பிரகாசிக்கும்‌ புன்னைவன க்ஷேத்தி 
ரத்தில்‌ வந்து பளிங்குபோலத்‌ தெளிந்த சுத்தஜலத்தையுடைய நாக 
சுனையிலே ஸ்நானஞ்செய்து சங்கரேசரை வணங்கிக்‌ கல்வியறிவிர்‌ 


சிறந்த சிவசன்மரென்னும்‌ பிராமணருடைய கிருகத்திற்போம்‌ச:. 


சேர்ந்தனன்‌. 


பின்னர்‌ வீரசேனன்‌ சிவசன்மருடைய திருவடிகளைத்‌ துதித்து 
"இந்தப்‌ புன்னைவனமான்மியஞ்‌ சொல்லியருளவேண்டு" மெனக்‌ 
கேட்க, அவரும்‌ களங்கமில்லாதவனாகிய வீரசேனன்‌ மனமகிழும்படி 
சொல்லி : முடித்தலும்‌, அரசன்‌ நெஞ்சநெக்குருகிச்‌ "சக்கரபாணி 
யாகிய விஷ்ணுமூர்த்தியை முதலிலே தரிசித்த தவத்தினாலே திரி 
புரதகனராகிய சிவபிரானிடத்தி லன்புபொருந்திய அடியேன்‌ இரு 
ee Se பஞ்சாக்ஷரமந்திரத்தி னியல்பைவிரித்‌ 
அ ௧" வென்றுகேட்க, நால்‌ i a 

தனைப்‌ கொல்லு ப்‌ SER nan ies 


122 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


வீரசேனன்‌ பிணிதீர்ந்த சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


கங்கைவார்‌ சடையுடைய பரமேசுரனாலும்‌ பஞ்சாக்கர மந்திரத்‌ 
தின்‌ பெருமை நூறுவருடஞ்சொன்னாலுமுடியாது. பிரம விஷ்‌ 
ணுக்கள்‌ முதலியோரின்னமும்‌ அறியார்‌. ஆதனை நானறிந்து சொல்‌ 
லுந்‌ தரமுடையேனோ? அரசனே! அத்தகைய பஞ்சாக்ஷரமந்திரத்‌ 
தின்‌ றன்மையைப்‌ பொதியமலையிலிருக்கும்‌ அகத்தியமுனிவருக்கு 

இந்தத்தலத்திலே சிவபிரா னுபதேசித்தருளினர்‌. அம்முனிவரும்‌ 

மாதந்தோறு மிங்கே வந்து சங்கரேசரை வணங்கி வழிபாடுசெய்து 

செல்லுவர்‌. சூரியகிரணத்தாற்‌ புறவிரு ளோடுதல்போலப்‌ பூரு 

வத்திலே நான்செய்த வினையெல்லாம்‌ ஓட்டெடுப்ப அம்முனிவ 
ரெனக்கும்‌ பஞ்சாக்கர மந்திரப்‌ பொருளை யுபதேசித்தனர்‌. அம்மந்‌ 
திரத்தை யுனக்குச்‌ சொல்லுவதனால்‌ அரிய தவஞ்செய்தவனாவேன்‌ 

விஷ்ணு முதலிய தேவர்களுக்குள்‌ சிவபிரானே யுயர்ந்தோனாதல்‌ 
போல, பெரியோர்‌ துதிக்கு மந்திரங்களுக்குள்‌ பஞ்சாக்கர மந்‌ 
திரமே யுயர்ந்ததாகும்‌ என்று தெய்வத்தன்மையுள்ள நான்கு வே 
தங்களுஞ்சொல்லும்‌. சிவபிரான்‌ றிருவுருவாகிய ஐந்தெழுத்து மந்‌ 
திரத்தின்‌ றன்மையறியாதவர்‌ நான்கு வருணமு முண்டாதற்‌ கிடமா 
கிய உயர்ந்த மானிடப்பிறவியில்‌ வந்து பிறந்தும்‌ மிருகமாவர்‌. வேத 
சாரமாகிய பஞ்சாக்கரத்தை யறியாதவர்‌ நடைப்பிணமாவர்‌. அப்‌ 
பிணத்தைக்‌ கண்டால்‌ அந்தப்பாவம்‌ பிராமணரை, சூரியனை, அக்கி 
னியைப்‌, பசுவைப்பார்த்துப்‌ போக்கல்‌ வேண்டும்‌. இவற்றைக்‌ காணா 
தவன்‌ இழிந்தோனாவான்‌. சிவபிரான்‌ றிருவடிக்கன்பும்‌ பஞ்சாக்கர 
மந்திரப்பெருமை தெரியக்கேட்கு மனமும்‌ தருமவழியே யாகமெல்‌ 
லாஞ்செய்து நூறுசனனம்‌ பிராமணனாகப்‌ பிறந்தார்க்கன்றி யேனை 
.யோர்க்குக்‌ கிடைக்கப்படமாட்டா. 


புலையனானாலும்‌ நாய்மாமிசம்‌ புசிப்பவனானாலும்‌ பஞ்சாக்கர 
மந்திரந்‌ தெரிந்தவன்‌ முனிவனாவான்‌. பிராமணனானாலும்‌ 2445 
திரந்‌ தெரியாதவன்‌ புலையனென்று நான்கு வேதமுஞ்‌ சொல்லும்‌. 
- காசிமுதலிய புண்ணிய கேஷத்திரங்களில்‌ பஞ்சாக்கர மந்திரத்தைப்‌ 
பத்துவருடம்‌ உச்சரித்த பலன்‌ இந்தப்‌ புன்னைவனத்திலே யொரு 
வருட முச்சரித்தாற்‌ கிடைக்கும்‌ இவ்வனத்தி லெந்நாளுபிருந்து 
அம்மந்திரசெபஞ்செய்வோர்‌ அடையும்‌ பலன்‌ நானகு வேதந்‌ 
தெரிந்த பிரமனாலுஞ்சொல்லும்‌ பகுப்புடையதோ? இத்தலத்திலே 
குருவினிடத்திற்‌ பஞ்சாக்கர மந்திரோபதேசங்‌ கேட்டுத்‌ ee 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


எந்த இடத்திபோ யிறந்தாலுங்‌ கயிலாசபதவி யடைவர்‌. யாவரிந்‌ 
தத்‌ தலத்திலிறந்தாலும்‌ உமாதேவியுடன்‌ சிவபிரான்‌ இடபாருட 
ராய்த்‌ தோன்றி, அவர்‌ காதிலே பஞ்சாக்கரத்தை யுபதேசிப்பர்‌ 
அவருடைய பலன்‌ சொல்லும்‌ பகுப்புடைய தன்று, புன்னைவனத்‌ 
துக்குப்‌ போவேனென்னு விடியற்காலத்தி லொருஅடி யெடுத்து 
.. வைத்தாலும்‌ காசிக்ஷேத்திரத்திலே தங்கும்‌ பயனடைவார்கள்‌. இத்‌ 
தலத்தில்‌ ஒருபிடி சோறாவது தரித்திரருக்குக்‌ கொடுத்தவர்‌ திருக்‌ 
கயிலாசமலையைச்‌ சேருவர்‌ என்று சிவசன்மர்‌ சொன்னவுடனே வீர 
சேனராசன்‌ அவரை வணங்கி யினிமேல்‌ உருத்திராக்க மான்மியஞ்‌ 
சொல்ல வேண்டுமென்று கேட்கப்‌ பிரமனுக்குச்‌ சமமான சிவசன்மர்‌ 
கூறுவார்‌. 


'திரிபுரத்தசுரர்‌ செய்யுந்‌ துன்பஞ்‌ சகிக்கமுடியவில்லை யென்று 
தேவர்களெல்லாருஞ்‌ சிவபிரான்‌ றிருவடிகளை வணங்கி முறையிடு 
தலும்‌; அவ்வெம்பிரான்‌ அகோராத்திர மந்திரத்தை நினைத்துத்‌ திருக்‌ 
கண்களிமையாமலிருந்தனர்‌: அவரது கண்களினின்றுஞ்‌ சிந்திய 
நீர்த்துளிகள்‌ விழுந்த இடத்தினின்று முளைத்த மரத்திலுண்டாகிய 
மணிகளே உருத்திராக்கமணிகள்‌. உருத்திரன்‌ (சிவன்‌) அக்கத்தில்‌ 
(கண்ணில்‌) உண்டான காரணம்பற்றி யிப்பெயர்‌ பெற்ற அம்மணி 
கள்‌ வெண்ணிறமும்‌ பொன்னிறமும்‌ இவ்விரண்டுங்கலந்த நிறமும்‌ 
கருநிறமும்‌ உடையன. இந்நான்கு நிறமணிகளையு முறையே பிரம 

$ Au நான்குஜாதி மணிகளென்பர்‌. இவற்‌ 
றுள்‌ ஒருமுகமணியணிந்தால்‌ புத்திரனைக்கொன்ற பாவமும்‌ இரண்டு 
முக மணியணிந்தால்‌ பசுவைக்கொன்ற தோஷமும்‌, மூன்றுமுகமணி 
யணிந்தால்‌ பெண்கொலையும்‌, நான்குமுக மணிபுனைந்தால்‌ முனிவ 
ரைக்‌ கொன்ற பாவமும்‌, ஐந்துமுகமணி யணிந்தால்‌ போசனத்துக்கு 
விலக்கப்பட்டவைகளைப்‌ புசித்த தோஷமும்‌, ஆறுமுக மணியணிந்‌ 
தால்‌ பிரமகத்தியும்‌, 'ஏழுமுக மணிபுனைந்தால்‌ பொன்களவு செய்த 


பாதகமும்‌, எட்டுமுக மணிதரித்தால்‌ குருவுக்குச்‌ செய்த தீவினையும்‌ . 


நீங்கும்‌. ஒன்பதுமுக மணிதரித்தால்‌ கெடா. செல்வந்‌ 

ம்‌. ஒன்ப : த பெருஞ்செல்வங்‌ 
கிடைக்கும்‌. பத்துமுக மணிதரித்தால்‌ பேயினாலே துன்பம்‌ வரமாட்‌ 
டாது. பதினொருமுக மணிதரித்தால்‌ எல்லாப்‌ பொருள்களையும்‌ 


124 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


வீரசேனன்பிணிதீர்ந்த சருக்க சுருக்க வசனம்‌ 


இத்தகையவாய உருத்திராக்க மணிகளணியுமிடமும்‌, அவற்‌ 
றிற்குத்‌ தெய்வமும்‌ வெவ்வேறென்று சொல்லுவர்‌ அறிவில்லாத 
வர்‌. விபூதி பூசிய சரீரமெங்கும்‌ உருத்திராக்க மணிகளணி 

. வானானா லவனே சிவபிரானாவான்‌. என்று சொன்னவுடனே 
அரசன்வணங்கி விபூதி மான்மியத்தை யினியருளிச்‌ செய்க என்று கே 
ட்க முனிவர்‌ கூறுவார்‌:- சிவன்‌ கோயில்‌ விபூதியும்‌ யாகத்திலுண்‌ 
டாகிய விபூதியும்‌ பிராமணன்‌ துறவியாகுங்‌ காலத்திற்‌ செய்யும்‌ ஒமத்‌ 
திலுண்டாகிய விபூதியும்‌ எல்லாருந்‌ தரித்துக்‌ கொள்ளலாகும்‌. 
பிராமணார்‌ நித்தியாக்கினியிற்‌ செய்த விபூதி அவரே தரித்துக்‌ 
கொள்ளற்‌ பாலது. சங்கரசாதி முதலிய கீழ்ச்சாதியார்களெல்லாம்‌ 
சிவன்கோயில்‌ விபூதி தரித்துக்கொள்ளலாம்‌. விபூதியைச்‌ சிரசிலே 
தரித்தால்‌ அதிலே சந்திரனையும்‌ நெற்றியிலே தரித்தால்‌ அதிலே 
நேத்திரத்தையும்‌ கழுத்திலே யணிந்தால்‌ அதிலே கரிய நிறத்தை 
யும்‌ கைகளிலேயணிந்தால்‌ அவற்றிலே மழுவையும்‌ மானையும்‌ கொப்‌ 
பூழிலே யணிந்தால்‌ அதிலே புலித்தோலையும்‌ பெறலாம்‌ (எனவே 
சாரூபபதவி பெறுவரென்பதாயிற்று) தலை, மார்பு, கொப்பூழ்‌, முழந்‌ 
தாள்கள்‌, புயங்கள்‌, கண்டம்‌, (கழுத்தின்‌ முற்பாகம்‌) முன்கைகள்‌, 
கழுத்து, பிடர்‌ இவைகளில்‌ பஞ்சப்பிரமம்‌ (கலாமந்திரம்‌ ஐந்து) 
சொல்லி விபூதி முறைப்படி யணியவேண்டும்‌. விபூதி தரியாமற்‌ செய்‌ 
யுங்‌ கிரியைகள்‌ பயன்படமாட்டா. விபூதியணிந்து சிவபிரானை வழி 
பாடுசெய்தால்‌ இலேசாக மோக்ஷங்‌ கிடைக்கும்‌. 


இனிச்‌ சிவபூசையி னியல்பையுஞ்‌ சிறிது சொல்லுவோம்‌, 
சிவபூசையானது பிறவிக்கடலுக்கு ஒரு தோணியாகும்‌. அப்பூசை 
யைச்‌ காட்டிற்குத்‌ துரத்திவிடாமலிருந்தா லவன்‌ பாவத்தை Went 
வன்‌. மண்‌, மணல்‌, கல்‌, படிகம்‌, இரத்நம்‌, பொன்‌, வெள்ளி, செ 
ம்பு, இரும்பு, ஈயம்‌ ஆகிய இவற்றி லொன்றாற்‌ செய்யப்பட்ட இலிங்‌ 
கங்களை நகரத்திலும்‌ மலையிலும்‌ சோலையிலும்‌ நதித்துறையிலும்‌ 
பூசைசெய்தவர்‌ முத்திநெறியடைவார்‌. சிவபூசை செய்யாதவா 
செய்யுந்தொழில்கள்‌ பயன டையமாட்டா. அவருண்ட வுணவு 
மலமே யென்று வேதஞ்‌ சொல்லும்‌. உலகத்தைப்‌ பிரமன்‌ AGL 
டிப்பதும்‌ விஷ்ணு காப்பதும்‌ இந்திரன்‌ தெய்வலோகத்தை wine E 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வதும்‌ சிவபூசை செய்தவரடையும்‌ பதவிகளாகும்‌. என்று முனிவர்‌ 
சொல்ல அரசன்‌ கேட்டுச்‌ சிவபிரானையன்றித்‌ தெய்வமில்லையென்‌ 
றுதெரிந்து முனிவரைப்‌ பணிந்து அவரிடம்‌ பஞ்சாக்ஷர வுபதேசம்‌ 
பெற்றுத்‌ தன்னுடைய தீவினையாகிய வியாதி சூரியனைக்கண்ட 
இருள்போலக்‌ கெட்டொழியச்‌ சந்தோஷமாகிய சமுத்திரத்திலாழ்‌ 
ந்து சங்கரேசுரைத்‌ தோத்திரஞ்செய்து வணங்கினான்‌. உடனே 
சங்கரேசர்‌ இடபாரூடராய்‌ அவன்முன்‌ னெழுத்தருளினர்‌; அவ 
ரை அரசன்‌ தரிசித்து மனமகிழ்ந்து வாயில்வந்தபடி அவருடைய 
குணங்களைத்‌ துதித்து வந்தித்தலும்‌ அவனைச்‌ சங்கரேசர்‌ நோக்கி 
நீ வேண்டும்‌ வாங்களென்‌ னென்று கேட்க, அரசன்‌ என்‌ குலத்‌ 
திலுதித்தோரெல்லோரும்‌ சுவாமீ உம்முடைய திருவடிக்கன்புபூண்‌ 
டவராயிருந்து முடிவிலே கயிலாசபதவி பெறவேண்டும்‌ என்ற 
aj னத்‌ கொண வ னரா ன தனத 
போய்‌ முன்போல அரசுசெய்‌ யென்று தன்‌ புத்திரனுக்குச்‌ சொல்‌ 
லிவிட்டு மனைவியுடன்‌ வனத்துக்குப்போய்த்‌ தவஞ்செய்திருந்து 
திருவடி நீழலைச்‌ சேர்ந்தான்‌. 


பதினோராவது 
சயந்தன்‌ விளைதீர்த்த சுருக்கம்‌ 


கேட்டலு முவகை வெள்ளங்‌ கிளர்ந்தெழு முனிவ ரின்னம்‌ 
பாட்டின வண்டு மூசிப்‌ பச்சிளந்‌ தேற னாளுங்‌ 

கூட்டுணும்‌ புன்னை நீழற்‌ குழகன்றன்‌ காதை கேட்பான்‌ 
வேட்டன மென்னச்‌ சூதன்‌ மீளவும்‌ விளம்ப லுற்றான்‌ 1. 


புலத்தியன்‌ புதல்வன்‌ றேவி யரும்புபுன்‌ மாலைக்‌ காலை, 

நலத்தரு கொழுநன்‌ றன்னை நசையினாற்‌ கலத்தி யென்னக்‌, 
கலத்தலி னரக்க னாகிக்‌ கண்ணகன்‌ ஞால மஞ்ச, வுலத்தொ 
டும்‌ பொருத திண்டோ ளிராவண ஸுதித்தா னன்றே. 2. 


பூவுறை யவனை நோக்கி யருந்தவம்‌ புரிந்த போதிற்‌ 
றேவ ராற்‌ செகுக்க லாகாத்‌ திண்டிறல்வலியி னோடு 
126 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சயந்தன்‌ வினைதீர்த்த சருக்கம்‌ 
மூவுல காளும்‌ செல்வம்‌ பெற்றனன்‌ முறையி னீங்கித்‌ 
தாவருஞ்‌ சீற்றத்‌ துப்பி னழித்தனன்‌ றவங்களெல்லாம்‌. 3. 


முயலுநற்‌ றவத்தி னோடு மூதறங்‌ காப்பா னன்பர்க்‌ 

கயிலையி னுறையு முக்கட்‌ கடவுடன்‌ னேவல்‌ பூண்டு 

தயரதன்‌ புதல்வனாகிப்‌ பிறந்தனன்‌ றயங்கு செஞ்சூட்‌ 
டயிலெயிற்‌ றரவப்‌ பள்ளி யரிதுபி லமர்ந்த வள்ளல்‌. 4. 


பூசல்வண்‌ டார்த்து மூசும்‌ பூந்தளி ரலங்கன்‌ மாலை 

யீசன்வார்‌ சிலையி ராம னெனப்பெயர்‌ புனைந்து பாரின்‌ 

மாசற விளங்கு கோட்டு மதியென வளரு நாளிற்‌ 

கோசிகன்‌ வேள்வி காப்பான்‌ கொண்டனன்‌ வனத்திற்சென்றான்‌ 


தாடகை மடிய நூறித்‌ தவமுனி வேள்வி போற்றி 

யாடகப்‌ பசும்பொன்‌ மாட மிதிலையி லடைந்து விண்டோய்‌ 
கோடுயர்‌ பசும்பொற்‌ குன்ற மன்னவிற்‌ குழைய வாங்கி 
வாடுநுண்‌ மருங்குற்‌ சீதை வனமுலை வேட்டா னன்றே. 6. 


மையலங்‌ களிநல்‌ லியானை மறங்கிளர்‌ தந்தை கூறு 

மெய்யுரை நிறுத்தல்‌ வேண்டி வெஞ்சிலை இராமன்‌ கானிற்‌ 
செய்யபூங்‌ கமல நீத்துத்‌ திருவுறை மிதிலை வந்த 

வையநுண்‌ மருங்குற்‌ செவ்வா யணங்கொடு மேவி னானே. 7. 


சித்திர கூடஞ்சேர்ந்து தேசுரு துளப மாயோன்‌ 

றத்தரி பரந்த வுண்கட்‌ சானகி குறங்கிற்‌ சென்னி 

வைத்தனன்‌ றுயிலுங்‌ காலை மற்றவண்‌ முலையின்‌ மீது ச்‌ 
கொத்தினன்‌ காக்கையாகிக்‌ கொடுந்தொழிற்‌ சயந்தனென்பான்‌. 


சில்லரி நெடுங்கட்‌ பேதை தெருமர லுழந்து மாழ்கி 

மல்லலைத்‌ தெழுந்த திண்டோன்‌ மன்னவன்‌ றுயிலை 

யல்லலுற்‌ றுரைத்த லோடு மவனழ லம்பு கொள்ளத்‌ 
தொல்லுரு வெடுத்துவீழ்ந்துதொழுதனன்‌ சயந்தன்‌ மன்னோ. 2. 
மழைநிற வண்ணல்‌ பொற்றா மரைமடி யிறைஞ்சி யேத்திப்‌ 
பிழையது பொறுத்தி யென்னா வவனருள்‌ புரியப்‌ பெற்றுந்‌ a 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தொழுதரு கற்பின்‌ றேவி துணைமுலை தொட்ட வாற்றார்‌ 
பழியுறு காக்கைத்‌ தன்மை நீங்கிலன்‌ பரிவுகொண்டான்‌. 10. 


மல்லலங்‌ கங்கை சூழ்ந்த வளமலி காசியாதித்‌ 

தொல்லையம்‌ பதிகள்‌ சேர்ந்துதூய்நதிப்‌ புனல்கடோய்ந்தும்‌ 
புல்லிய காக்கைத்‌ தன்மை போகல னாகி யுள்ள 

மல்லலுற்‌ றழுங்கி நாணி யகலிரு விசும்பிற்‌ போனான்‌. 1. 


இன்றளிர்த்‌ தருவி னீழ லிந்திர னவையி னெய்திக்‌, 

கன்றிய மனத்தி னோடு கண்கணீர்‌ வார வெள்கி, நின்றதன்‌ 
புதல்வற்‌ குற்ற தன்மையை நெஞ்சி லெண்ணி, யொன்று நீ 
கமல லென்றாங்‌ குரை செய்வான்‌ றொடங்கி னானே. 12. 


சேர்ந்தநின்‌ காக்கைத்‌ தன்மை தெண்ணிலாக்‌ குழவி 

வேய்ந்த, பாந்தளங்‌ கற்றை வேணிப்‌ பரமனா லன்றித்‌ தீரா, 
தேந்துவெண்‌, கோட்டு வேழத்‌ தீருரி போர்த்த தேவன்‌ பூந்‌ 
துணர்‌ முருகு விம்மு புன்னையங்‌ காவொன்‌ றுண்டால்‌. 13. 


ஆங்குநீ யெய்தி முக்கணண்ணலுந்‌ களித்தி யென்ன 
வீங்கிருட்‌ பிழம்பு மேயும்‌ விழுமணியார நல்கித்‌ 

தீங்கறச்‌ சேறி யென்னச்‌ செப்பலுங்‌ குலிச வேந்தன்‌ 

பூங்கழல்‌ வணங்கி யேகிப்‌ புன்னையம்‌ பொதும்பர்‌ புக்கான்‌. 14. 


மணிதெளித்‌ தனைய வாவி மறிதிரைப்‌ புனலின்‌ மூழ்கி 
யணிகிள ராரஞ்‌ சாத்தி யண்ணலை வழிபட்‌ டேத்தித்‌ 
தணவருங்‌ காக்கைத்‌ தன்மை தணந்தனன்‌ மகிழ்ச்சி யெய்தி 
யிணர்விரி தருவி னீழ லிந்திர னிருக்கை சேர்ந்தான்‌. 15. 
சயந்தன்‌ வினைதீர்த்த சருக்கம்‌ முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ - 458 


128 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


சயந்தன்‌ AASTETEL 


மேலே கூறிய சரித்திரங்கேட்ட நைமிசாரணிய ருஷிகள்‌ மன 
மகிழ்ந்து இன்னமும்‌ புண்னைவனநாதர்‌ கதை கேட்க ஆசையுற்‌ 
றோ மென்று விண்ணப்பஞ்செய்யச்‌ சூதமுனிவர்‌ சொல்லுவாரா 
யினர்‌ r 


்‌ "புலத்தியமுனிவர்‌ புத்திரனாகிய விச்சிரவசு தன்மனைவியா 
கிய கைகசியைச்‌ சிறிய மாலைக்காலத்தில்‌ ஆசையதிகப்பட்டுக்‌ காம 
நுகர்ச்சிசெய்து கலத்ததலினாலே இராக்ஷதனாகியிராவணன்‌ பிறந்து பிர 
மாவை நோக்கித்‌ தவஞ்செய்து சகல செல்வமும்‌ பெற்று முறைதவறி 
முனிவர்தவங்களை யெல்லங்கெடுத்தளன்‌. அதைத்தெரந்து தருமத்‌ 
தைச்‌ காக்கும்‌ பொருட்டு விஷ்ணு திருக்கமிலாசபதி ஆஞ்ஞையி 
னாலே தயரதன்‌ புத்திரனாகத்‌ திருவவதாரஞ்‌ செய்து இராம 
னென்னும்‌ பெயரைத்‌ தரித்து வளருங்‌ காலத்தில்‌ அவரை விசு 
வாமித்திர முனிவர்‌ தமது யாகத்தைக்‌ காப்பதற்காக அழைத்துக்‌ 
கொண்டு காட்டுக்குச்‌ செல்லுதலும்‌, அங்கே தாடகையாகிய இரா 
வணன்‌ பாட்டியைக்‌ கொன்று யாகத்தை முடித்து மிதிலை நகரத்துக்‌ 
குப்போய்‌ மகாமேரு மலைபோன்ற வில்லை வளைத்துச்‌ சீதாதேவியை 
விவாகஞ்செய்து, அயோத்திக்கு வந்து தந்தையாகிய தயரதன்‌ சொற்‌ 
படி மனைவியுடன்‌ வனத்துக்கு வந்து சித்திரகூடமென்னும்‌ ஓரி 
டத்தைச்‌ சேர்ந்து சீதாதேவியின்‌ தொடையிலே தலையை வைத்து 
நித்திரைசெய்து கொண்டிருந்தான்‌. அப்பொழுது கொடிய பாதக 
னாகிய சயந்தன்‌ (தேவேந்திரன்‌ மகன்‌) காக்கை வடிவங்கொண்டு 
வந்து, அவள்‌ தனத்திலே கொத்தினான்‌: அதைச்‌ சீதாதேவி ஸ்ரீரா 
மனுக்குக்‌ சொல்லுதலும்‌ அவன்‌ ஒரு பாணத்தைக்‌ காக்கைமேலே 
செலுத்தினான்‌. சயந்தன்‌ பழைய வடிவெடுத்து வந்து இராமனை 
வணங்கிப்‌ "பிழைபொறுத்தரு" ளென்று அவனருளைப்‌ பெற்றும்‌ 
தான்‌ செய்த பாதகத்தாற்‌ காக்கைத்தன்மை நீங்காமல்‌ துன்பமுற்‌ 
றுக்‌ காசிமுதலிய புண்ணிய சேஷத்திரங்களிற்சென்று கங்கையாதி 
நதிகளிலே தீர்த்தமாடியுங்‌ காக்கைத்தன்மை போகாமல்‌ வெட்சு 
முற்றுத்‌ தெய்வலோகத்திற்‌ சென்று இந்திரன்‌ சபையிலே போய்க்‌ 
கண்ணீரொழுக வெட்கத்துடன்‌ வருந்தி நின்றான்‌. அதை இந்தி 
ரன்கண்டு நிகழ்ந்தவையெல்லாந்‌ தெரிந்து புத்திரனை நோக்கிப்‌ 
பயப்படாதே யுன்‌ காக்கைத்தன்மை சிவபிரானாலன்றி! நீங்குமா 
129 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@m kshng ac ‘ 
சங்கர நாராயணச்வாம்‌' கோயிற்டராரணம்‌ 


டாது. பூலோகத்திலேயொரு புன்னைவனபிருக்கிறது. அவ்விட 
த்தி லெழுந்தருளியிருக்குஞ்‌ சங்கரேசர்க்கு இந்த முத்தாரத்தைச்‌ 
சாத்தி வழிபாடு செய்க என்று கூற அவ்வாறே சயந்தன்‌ புன்னை 
வனத்திலேவந்து நாகசுனையிலே தீர்த்தமாடித்‌ சாத்திப்‌ பூசித்துக்‌ 
காக்கைத்தன்மை நீக்கி மனமகிழ்ந்து தன்‌ பிதாவினிடம்‌ போய்ச்‌ 
சேர்ந்தான்‌. 


பன்னிரண்டாவது 
கானவன்‌ வீருபெற்ற சருக்கம்‌ 


என்னலு முவகை பூத்த விருந்தவமுனிவ ரின்னும்‌ 

புன்னையம்‌ பொதும்பர்‌ வீறு புகலெனப்‌ பரவ லோடுங்‌ 
கொன்னுனைச்‌ சூலமேந்துங்‌ குழகனை வணங்கிச்‌ சூதன்‌ 
பின்னுமோர்காதைதேர்ந்து பேசுவான்‌ றொடங்கினானே. 1, 


மலர்தலை யுலகினாலாம்‌ வருணத்தான்‌ றனக்குத்‌ தாழும்‌ 
புலைமகள்‌ வயிறு வாய்த்த புதல்வன்மற்‌ றொருவன்‌ வேலை 
யலைமுகங்‌ கிழிக்கும்‌ வைப்பாற்‌ றகன்கரை மருங்கி னெய்தி 
யெலிகவர்‌ வேட்கை தூண்ட விருநில மகழ்ந்திட்டானே. 2. 


அகழ்ந்திடு நிலத்தினாங்கோ ரருநிதிக்‌ குடமுன்‌ றோன்ற 
மகிழ்ந்தனன்‌கொண்டுபோய்த்தன்‌ மரபினை மறைத்துஞால 
மிகழ்ந்திடக்‌ கருப்பை வெளவு மியல்பினை யொழிந்து காம 
நிகழ்ந்துளங்‌ கனற்ற வாற்றா நெறிகடந்தொழுகி னானே. 3. 


பின்னவன்‌ குலத்துட்‌ டோன்றும்‌ பிணையெனு மதர்‌ 

வை நோக்கி, கன்னிமற்‌ றொருத்தி தன்னை கடிமணம்‌ புரிந்‌ 
தம்‌ மாதின்‌, பொன்னவிர்‌ திதலை பூத்த புணர்முலைப்‌ போகந்‌ 
துய்த்து, நன்னிதிக்குப்பையெல்லாநாளினிலழித்திட்டானே. 4 


வறியனாய்க்‌ கொலைகள்‌ செய்து மரபினோ ரிகழப்‌ பட்டு 
விறகுவிற்‌ றபின்று வாழ்நாள்‌ விறகது விற்பான்‌ வேண்டிச்‌ 
130 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


3) ive, org/details/@muthulakshmi academy, 
கானவின்‌'வீடுபெ ற்‌ Fae சுருக்க வசனம்‌ 


சிறையளி குடைந்து பாடத்‌ தேங்கமழ்‌ கடுக்கை வேணிக்‌ 
கறைமிடற்‌ றிறைவன்‌ வாழும்‌ புன்னையங்‌ காவிற்‌ புக்கான்‌. 5. 


விலைப்படலின்றி யாங்கோர்‌ வீங்கிருட்‌ போது வைகி, யலத்‌ 
தெழு பசியி னாற்றா தாதவ னெழுந்த காலை, மலர்ச்சுனைத்‌ 
தெண்ணீ ருண்ண வருதலுந்‌ தளர்ந்து மாழ்கித்‌, த்‌ 
வருந்தந்‌ தன்னாற்‌ றடங்கரை வீழ்ந்திட்‌ டானே. 


அளியுடை மனத்தாற்‌ கண்டோ ராங்கவ னுற்ற மம்‌ 
மர்‌, தெளிவுற முகத்திற்‌ றெண்ணீர்‌ தெளித்தனர்‌ தெளிக்கப்‌ 
பெற்றுந்‌, தளர்வுறு பசியி னுற்ற மூர்ச்சனை தவிரா தாகி, 
விளைதர வறிவு சோர்ந்து மெய்யுயிர்‌ நீங்கி னானே. 7. 


ஒரிரா வைக arg மொலிகெழு சுனையின்‌ றெண்ணீர்‌ 
தீர்க்கலா மம்மர்‌ தீரத்‌ தெளித்திடப்‌ படுத லானு, மேரிணர்‌ 
விரிந்த புன்னை வனத்தினி லிறத்த லானுங்‌, கார்தொடநிவந்‌ 
த கோட்டுக்‌ கயிலைசென்‌ றடைந்தான்‌ மன்னோ. 8. 


கானவன்‌ வீடுபெற்ற சருக்கம்‌ முற்றிற்று. 
ஆக செய்யுள்‌ - 466 


கானவன்‌ வீடுபெற்ற சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


மேற்கூறிய சரிதங்கேட்டு மனமகிழ்ந்து “இன்னமும்‌ புன்னை 
வனக்ஷேத்திர மான்மியம்‌ அருளிச்செய்க" என்று நைமிசாரணிய 
முனிவர்‌ வணங்கச்‌, சூலபாணியாகிய சிவபிரானைக்‌ கும்பிட்டுச்‌ சூத 
முனிவர்‌ மேலுமொரு சரிதங்‌ கூறுவாராயினர்‌. 


"விரிந்த இடத்தையுடைய நிலவுலகத்தில்‌ சூத்திர வருணத்‌ 
தானொருவனுக்குத்‌ தாழ்ந்தசாதிப்‌ புலைச்சி வயிற்றிற்‌ பிறந்த கான 
வனென்பவன்‌ சமுத்திரசங்கமஞ்‌ செய்யும்‌ வைப்பாற்றங்‌ கரையின்‌ 
பக்கம்‌ வந்து எலிபிடிக்கும்‌ ஆசையால்‌ பூரியைத்‌ தோண்டினான்‌. 
தோண்டிய நிலத்தில்‌ நிறைந்த திரவியமுடைய ஒரு குடம்‌ வெளிப்‌ 

191 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@m kshrai «acadei . 
சங்கர்‌ நாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


படக்கண்டு சந்தோஷித்‌ தெடுத்துத்‌ தன்வீட்டுக்குக்‌ கொண்டு 
போய்‌ வைத்துத்‌ தன்‌ சாதியை மறைத்து, எலிபிடிக்குந்‌ தொழிலை 
(பும்‌ விட்டுக்‌ காமமானது மனத்தை வருத்தப்படுத்தச்‌ சகியாமல்‌ 
முறைகடந்த செய்கையுடையவனாய்ப்‌ பின்னர்‌ அவன்‌ குலத்திற்‌ 
பிறந்த ஒரு பெண்ணை மணந்து அவளுடன்‌ போகமநுபவித்துத்‌ 
திரவியங்களெல்லாஞ்‌ சிறிதுசிறிதாகச்‌ செலவாக்கித்‌ தரித்திரனாகிக்‌ 
கொலைத்‌ தொழில்செய்து தன்‌ குலத்தோரிகழ விறகுவிற்றுக்‌ கா 
லங்கழிப்பானாய்ப்‌ புன்னையஞ்சோலைக்கு வந்து விறகுவிலைப்படாமல்‌ 
ஒருநாளிராத்திரிப்பொழுதி லங்கிருந்து பசியைச்சகியாது மறுநாட்‌ 
சூரியோதயகாலத்தில்‌ நாகசுனையில்‌ சலம்‌ சாப்பிடவருதலுந்‌ 
தளர்ந்து மயங்கி வருத்தத்தாற்‌ கரையிலே வீழ்ந்துகிடந்தனன்‌, அப்‌ 
போது அன்புடைய மனத்தினாலே கண்டவர்கள்‌ அவன்‌ மயக்கந்‌ 
தீரும்பொட்டுநாகசுனைத்‌ தண்ணீரெடுத்து முகத்திலே தெளித்த 
னர்‌; அங்ஙனக்‌ தெளிக்கப்பட்டும்‌ பசியினாலுற்ற மூர்ச்சைதெளியா 
மல்‌ அறிவுசோர்ந்து சரீரத்தைவிட்டிறந்தனன்‌. ஒருநாளிரவு அங்‌ 
தக்ஷேத்திரத்திலே வசித்தலாலும்‌ நாகசுனைநீர்‌ தெளிக்கப்பட்டத 
னாலும்‌ புன்னைவனத்திலே மரணமடைதலாலுங்‌ கானவன்‌ கயி 
லாசபதவி யடைந்தனன்‌. 


பதின்மூன்றாவது 
கன்மாடச்சருக்கம்‌ 


என்று கூற மறைமுனிவ நிழிந்த குலத்திற்‌ றோன்றியு 
யிர்‌, கொன்‌ றூண்‌ மிசைந்த கொடும்பாவி குளிர்பூஞ்‌ சுனையி 
ணீர்தெளிப்ப, மன்றல்‌ கமழு மலர்ப்புன்னை வனத்தி னெய்தி 
யுள்ளாவி, பொன்றப்‌ புரிந்த தவமென்னை புகல்வா யென்ன 


முனிபுகலும்‌. 1. 


திசுழ்வெண்‌ முத்த மலைசுருட்டுந்‌ தேவி யாற்றந்‌ தடங்‌ 
கையிற்‌, றுகடீர்‌ மறையின்‌ துறைபோய வாம தேவன்‌ 
முதலானோர்‌, முகிண்மென்‌ முலையா னொருபாகன்‌ முளரி 
toon hg எிணைபோற்றி, நகுமா மலர்தூஉய்த்‌ தவமாற்றி 
நாளுமுவர் து வைருவால்‌. 2. 

132 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
கன்மாடச்‌ சருக்கம்‌ 


திரைசெ யாற்றந்‌ தடங்கரையிற்‌ றிங்கட்‌ சடையா னடி 
பரவு, மரிய தவத்துச்‌ சிவராத னென்னப்‌ புகலு மந்தணற்‌ 
குத்‌, தரும சிந்தை யெனக்கற்பாற்‌ றழைக்கு மனையாள்‌ வ 
யிற்றுதித்தா, னொருவ னுளனாற்‌. கன்மாட னென்னு நாம 
முடையோனே 3. 


சாற்றும்‌ புதல்வ னொருஞான்று தந்தை யேவற்‌ றொ 
ழில்பூண்டு, போற்று மோம விறகினொடுந்‌ தருப்பை கவர்ந்து 
போதுங்கா, லாற்றி னிடையே யெதிர்ப்பட்ட வாவொன்‌ 
றதனை யாழ்ந்தகருஞ்‌, சேற்றிற்‌ றள்ள வாங்கதுவுஞ்‌ சேற்றி 
லாழ்ந்து துஞ்சியதால்‌. 4. 


மைந்தன்‌ வெருவிச்‌ சவிமழுங்கி மனைவா யடைந்த கா 
லையினிற்‌, றந்தை நோக்கி யென்புரிந்தாய்‌ தயங்கு மொளிதீர்ந்‌ 
திருக்கின்‌ றாய்‌, சிந்தை வெருவால்‌ செய்தவினை செப்பிற 
றீர்க்கு மாறுனக்கு, முந்து நூல்கண்‌ டுரைப்பனென அவனும்‌ 
புரிந்த வினைமொழிந்தான்‌. 5. 


கேட்டு வெருவித்‌ தீர்க்குநெறி தன்னாற்‌ கிளத்த லரிதென்று, 
வேட்டு முத்தீ நெறிவளர்க்கு மெய்ந்தான்‌ மறையோ 
ரவையெய்தி, மீட்டும்‌ பாவ முரைத்திடலு மிருந்தமறையோர்‌ 
களிலொருவன்‌, கோட்ட மில்லா வருங்கணத்தோன்‌ குறித்‌ 
துக்‌ கூற லுற்றனனால்‌. 6. 


பாவ மிதுபோற்‌ கொடிதில்லைப்‌ பகரி லிவன்றன்‌ குலத்‌ 
தோரை, மூவேழ்‌ முறையின்‌ வெந்நரகின்‌ முழுகு விக்கு மஃ 
தறிந்து, நீவி ரிவனை நீத்திடுமி னிகழ்ந்த பாவ தும்மிடத்து, 
மேவல்செய்யாதீசனடி விரும்பிவழுத்துந்‌ தன்மையினால்‌. 7. 


என்று புதல்வற்‌ பயந்தோர்பா லியம்ப வுள்ள நடுக்குற்று, 
நின்ற புதல்வன்‌ றனைநோக்கி நெடுநீர்க்‌ காசி முதலப 
தி, சென்று தொழுதி யாங்காங்குச்‌ சேர்ந்து வணங்கு நல்வி 
னையான்‌, மன்றல்‌ கமழு மலர்ப்புன்னை வனத்தி னெய்தப்‌ 
பெறுதியால்‌. o 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


- சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


மொய்துச்‌ சுரும்ப ரோருகோடி முரலும்‌ புன்னை வனம்‌ 
டைந்து, துத்தி யரவ முள்ளெயிற்றாற்‌ AEL வந்தண்‌ 
சுனைமூழ்கிப்‌, பைத்த பாம்பு சடைக்கணிந்த பாமன்‌ பசும்‌ 
பொற்‌ கழலிணைகள்‌, சித்த முருக வணங்கில்வினை தீர்ந்து 
கயிலை சென்றடைலாய்‌. 


வேறு 


என்னதிப டிந்திடினு மீசனுறை கின்ற 

புன்னைவன மூடுதிகழ்‌ பொங்கரவ வாவி 

தன்னுள நினைந்துவிரி தண்புனல்‌ படிந்தார்‌ 

முன்னை வினை தீர்ந்திறைவன்‌ மூதுலகு சேர்வார்‌. 9. 


பாண்முரலும்‌ வண்டுகள்ப டிந்துநற வுண்ண 

நாண்‌ மலர்ம ணங்கமழு நாகசுனை யாட. 

நீணிலவ ரைப்பினி னினைந்தவரை யேனுங்‌ 

காணில்வெரு வுற்றகல்வர்‌ காலபடர்‌ மாதோ. 10. 


பாயலைத வழ்ந்தபணி வாவிவிளை யாட்டி 

னாயினுமு ழங்குபுன லாடின்வினை யெல்லாம்‌. 

போயகல வெண்மதி புனைந்தவனி ருக்குஞ்‌ 

சேயுயர்நெ டுங்கயிலை சென்றடைவர்‌ மன்னோ. 1. 


தெய்வமறை மந்திர நவின்றுசிறை வண்டின்‌ 
கெளவைமலி பூஞ்சுனை கருத்தொடு படிந்தா 

ரெவ்வழி யடைந்துயி ரிறந்திடுவ ரேனு 
மைவழிமிடற்றிறைவன்‌ வாழுலகு சேர்வார்‌. 12. 


மார்கழி தொடங்கிமதி மூன்றுசுனை யாடி 

யோரொரு பகற்பொழுதி னோர்பிடிகு றைத்துண்‌ 
டார்வமொடு புன்னைவன மேவியமர்‌ கிற்பார்‌ 

தீர்வரிய வல்வினைக டீர்ந்துசிவ னாவார்‌. [3. 


மாசிமகத்‌ தாயிதழ்‌ மலர்ச்சுனை முழ்கி 
கேசமுற வெள்ளினொடு நீர்க்கட னிரப்பிற்‌ 
்‌ 134 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
கன்மாடச்‌ சருக்கம்‌ 


றேசுறுவ தாகுமெளத்‌ தென்புலத்தி னுறைவோ 
ராசிபகர்‌ செய்வர்த மகங்களி சிறந்தே. 14. 


கார்த்திகையிற்‌ சாகநுக ராதுகமழ்‌ போது 

பூத்தசனை யாடிவளர்‌ புன்னைவன மேவி 

யேத்தியிறை யோனடி பிறைஞ்சில்வினை யெல்லா 
நீத்துவளர்‌ பொற்றருவி னீழலுறை வாரே. 15. 


ஆவணியின்‌ வெங்கதிரின்‌ வாரமதி னந்தண்‌ 
வாவியிடை மூழ்கினவர்‌ வல்வினை தொலைப்பார்‌ 

மேவுமக ரந்தனில்‌ விரிந்தசுனை யாடிற்‌ 

பாவமெவை யேனுமலர்‌ பற்றுவிடு மன்றே. 16. 


வெள்ளியுறு மாயிலிய நாளில்விரை நாறு 
தெள்ளுசினை யாடியிறை சேவடி வணங்கி 
யுள்ளமகிழ்‌ பாலடிசி லந்தணருக்‌ கூட்டிற்‌ 
கள்ளொழுகு கொன்றைபுனை கடவுளுலகடைவார்‌. 17. 


போதுமண நாறவளி பொங்கரவ வாவி 

யாதிரையி லாடிலம ரர்க்கிறைவ னாவார்‌ 

மூதறிவின்‌ வைகறொறு மூழ்கினவர்‌ பேறு 

நாதனல தார்புகலார்‌ நாநவிலற்‌ பாற்றோ. 18. 


வேறு 


வரையு யிர்த்த பசுங்கொடி மாதவம்‌ 

புரியுங்‌ காலையிற்‌ பொன்னுல கத்துறை 

யரம டந்தைய ராங்கறி யாவகை 

யுரவு நீருருத்‌ தாங்கி யுறைந்தனர்‌. 12; 


தூய வாளராத்‌ தொட்டு காலையி 

லாய பூஞ்சுனை தோன்றிய தாங்கதன்‌ 

பாய்பு னற்கட்‌ படிந்தவர்‌ பேறுதான்‌ 

மாய னாலு முரைத்திட வல்லதோ. ன 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தோடலர்ந்த துளிநற வுண்டளி 

பாடு பூஞ்சுனைத்‌ தென்றிசைப்‌ பாதலத்‌ 

தூடு பாய்நதி யுண்டதன்‌ பாங்கெலாம்‌ 

வீடு பூந்தரு வாயினர்‌ விண்ணவர்‌. 21. 


என்ன லோடு மிசைத்த மறையவன்‌ 

பொன்னந்‌ தாமரைச்‌ சேவடி போற்றுபு 

வன்ன வாவுயிர்‌ செற்ற மறையவன்‌ 

நன்ன திப்புன லாட நயந்தளன்‌. 22. 


கங்கை யாதி கடலுல கத்தினிற்‌ 

பொங்கு மாநதிப்‌ பூம்புனன்‌ மூழ்கியுந்‌ 

தங்கு பாவந்‌ தணந்தில னெய்தினான்‌ 

மங்குல்‌ கண்படு புன்னை வனத்தினே. 23. 


அரவ வார்சுனை யாடி யரும்பவிழ்‌ 

விரைசெய்‌ கொன்றை மிலைந்த விறைவனைப்‌ 

பரவி நெஞ்சினுட்‌ பாவித்து வல்வினை 

யிரியும்‌ வண்ண மிருந்தனன்‌ மூன்றுநாள்‌. 24, 


சடையுந்‌ திங்களுந்‌ தாழும்‌ புலியத 
ளுடையு மங்கை யொளிருந்‌ திறன்‌ மழுப்‌ 
படையுந்‌ தாங்கிப்‌ பசுங்கொடி பங்கினன்‌ 


விடையின்‌ மீது வெளிவந்து தோன்றினான்‌. 25. 
கண்ணு நெஞ்சங்‌ களித்திடக்‌ கண்டுதன்‌ 
னுண்ணிறைந்த வுவகையின்‌ மூழ்கலு 

மண்ண றன்னுரு நல்கின னாங்கது 

நண்ணி யேத்தி நவிலலுற்‌ ருனரோ. <- 26. 


செய்த வம்பல செய்யினு முன்னுரு 

வெய்து தற்கரி தாமெவர்க்‌ காயினுங்‌ 

கொய்து ணர்ப்பொலங்‌ கொன்றையங்‌ தாரினாய்‌ 

நொய்து நான்பெற நோற்றதென்‌ னென்றனன்‌. 27. 
136 

CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
கன்மாடச்‌ சருக்கம்‌ 
என்ன லோடு மிறைவ னியம்புவான்‌ 
மன்னு மாதவ மாற்றியெம்‌ வாளரா 


முன்னந்‌ தொட்ட சுனைப்புனன்‌ மூழ்குவோர்‌ 
துன்னு வல்வினை யாவுந்‌ தொலைப்பரால்‌ 28. 


யாங்கி ருப்பினு மின்ன வனத்திடை 

யோங்கு மன்பொ டுறைய விரும்புவார்‌ 

நீங்க லாவினை யாவையு நீத்துநந்‌ 

தீங்கி லாவருள்‌ சேர்வது திண்ணமே. 29. 


தாவி லந்தணர்‌ சாதி முதலினோ 

ரியாவ ராயினு மேடவிழ்‌ புன்னையங்‌ 

காவி னெஞ்சங்‌ களியுற வைகினான்‌ 

மேவ ருந்தனி வீட்டுல கெய்துவார்‌. 30. 


வேறு 


மாயிரு ஞாலந்‌ தன்னின்‌ மற்றுநம்‌ பதியின்‌ மேவி 

யாயிரம்‌ பிறப்பிற்‌ றீரா வருந்தவம்‌ புரியு நன்றி 

சேயுயர்‌ விசும்பு தோயும்‌ புன்னையங்‌ காவிற்‌ சேர்த 

லேயுமத்‌ தலத்தி லாவி யிறத்தல்வந்‌ தெய்தி டாதே. 37, 


பணிமுடி கிடந்த ஞாலப்‌ பரப்பின்முற்‌ பவத்தி லக்க 

மணிபகர்‌ வணிக னீயம்‌ மணிகளை வயங்க மெய்யி 
லணிகிலையெனினுங்கையாற்‌ றொடுதலான்மறைநூலாய்ந்த 
துணிவுறுசிவராதற்குத்‌ தோன்றலாயுதித்தாய்மன்னோ. 32. 


நம்முடைப்‌ பதிக ளெல்லா. நாடினை திரிந்த பேற்றான்‌ 

_ மைமுகி றவழும்‌ புன்னை மலர்வனந்‌ தன்னி லெய்தி 

யம்மலர்ச்‌ சுனையிற்‌ றெண்ணீ ராடினை யதனா லிங்கே 

யெம்முரு வெய்தப்‌ பெற்றா யிருவினை தொலைந்து மாதோ. 33. 


விரியிருள்‌ பருகும்பைம்‌ பொன்விமானமேற்கொண்டுவெள்ளி 
யருவரை யடைதி யென்ன வாங்கவ னடைந்தா னாக. aa 
CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


வெரிமணியிமைக்குஞ்‌ செஞ்சூட்‌ டிலங்குவாளெயிற்று நாகம்‌ 
பரவிய சிவலிங்க கத்தி னுறைந்தனன்‌ பகவன்‌ மாதோ 34 


ஆயவன்‌ ரானு முன்னைப்‌ பிறப்பிலோ ராய னாகி 

யேயுமோர்‌ பொருள்கொ ளாம லீசனைப்‌ பரவு கின்ற 

தூயவர்க்‌ கேவல்‌ கேட்ட தன்மையாற்‌ சுரும்பு பாட 
வாய்விரிமலர்ப்பூம்புன்னைவனத்திடைவந்தான்மன்னோ. 35. 


அத்தலை விறகு விற்பா னடைந்துழிப்‌ பசியின்‌ மாழ்கித்‌ 

துத்திவா ளரவந்‌ தொட்ட சுனைப்புன றெளிக்கப்‌ பெற்றாங்‌ 
கெய்த்ததோ ரிகைப்பா லாவி யிறந்திடப்‌. பெற்ற பேற்றான்‌ 
முத்தலைச்‌ சூலமேந்து முதல்வன்வாழ்‌ கயிலைசேர்ந்தான்‌. 36. 


அறிந்தில னாகி யோர்நா எவ்வுழி யொன்று முண்ணா 

துறைந்தவ னழிவி லாத வுயர்கதி யெய்தப்‌ பெற்றா 

னிறைந்தபே ரறிவா னாடி நெஞ்சுகந்‌ திருக்கப்‌ பெற்றார்‌ 
பெறுங்கதி யெம்ம னோராற்‌ பேசலாந்‌ தகைமைத்‌ தன்றே. 37. 


விரைப்புனற்‌ கமலத்‌ தண்ண னிகர்தரு வியாதன்‌ மேனா 
ளுரைத்தவாறுரைத்தேனின்னநூலினையுரைப்போருள்ளத்‌ 
தருத்தியாக்‌ கேட்டல்‌ செய்வோ ரகலிரு விசும்பு கீண்ட 
வரைச்சீலை குழைத்த வீசன்‌ மலரடிக்‌ கன்ப ராவார்‌. 38. 


கோட்டமில்‌ குணத்தா லிந்நூல்‌ குழைவொடு நவிலல்‌ 
செய்வோர்‌, கேட்டுளங்‌ கனிவோர்‌ நெஞ்சங்‌ கெழுமுபே ரன்‌ 
பினாலே, தீட்டுதல்‌ புரிவோர்‌ தீட்டி யருச்சனை செய்யுநீரார்‌, 
வேட்டன வேட்ட வெல்லாம்‌ விரைவினி லெய்து, மாதோ. 39. 


துளிப்பசுந்‌ தேறன்‌ மாந்தித்‌ துதைந்துமெல்‌ லரும்பு 
மூசிக்‌, களிச்சுரும்‌ பாற்றும்‌ புன்னை வனத்துறை கடவு டொன்னூ, 
லுளத்தினில்‌ விருப்பாற்‌ நீட்டி யுணர்வுசா லந்தணாளர்க்‌, 
களித்தவ ரசுவமேதம்‌ புரிந்தபே றடைவர்‌ மன்னோ. 40. 
138 

6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


கன்மாடச்‌ சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


விண்ணவர்க்‌ கிறைவன்‌ கூழை விமலனற்‌ காதை கேட்‌ 
போர்‌, தண்ணுளங்‌ குழைந்து கூறுந்‌ தகைமையோர்க்கருள 
வேண்டு, மண்ணலம்‌ பசும்பொன்‌ றூய வலங்கொளியாடை 
யென்று, னெண்ணருந்‌ தவத்தோர்ப்‌ போற்று மிருந்தவச்‌ 
சூதன்‌ மானே. 41. 


மூவுல கினிது வாழி முதுமறை வாழி தூய 

தாவிலா மறையோர்‌ வாழி தையலா வுடையாள்‌ பங்கின்‌ 
மேவியவிறைவன்காதை விருப்புடன்படிப்போர்‌ கேட்போ 

ரோவறு நிதிபெற்‌ றோங்கி யுவப்பொடும்‌ வாழி தானே. 42. 


கன்மாடச்‌ சருக்கம்‌ முற்றிற்று 
ஆக செய்யுள்‌ 506 


கன்மாடச்‌ சருக்கச்‌ சுருக்க வசனம்‌ 


மேலே சொல்லிய கதையைக்கேட்ட ருஷிகள்‌ “இழிந்த சாதி 
யிற்‌ பிறந்து மாமிசபோசனம்பண்ணிய பாவியாகிய கானவன்‌ புன்‌ 
னைவனக்ஷேத்திரத்தை யடைந்து மரிப்பதற்கேற்ற தவம்யாது 
சொல்லியருளும்‌" என்று கேட்கச்‌ சூதமுனி சொல்லத்‌ தொடங்கினர்‌. 


சேற்றூருக்குப்‌ பக்கத்திலுள்ள தேவியாற்றங்கரையில்‌ வேதங்‌ 
களையுணர்ந்த வாமதேவ முனிவராதியோர்‌ சிவபிரான்‌ றிருவடி 
யைத்தொழுது தவஞ்செய்து கொண்டிருந்தனர்‌. அம்முனிவருள்‌ 
சிவபக்தி முதிர்ந்த சிவராதனென்னுமுனிவர்‌ புத்திரனாகிய கன்‌ 
மாடனென்பவன்‌ ஒருநாள்‌ பிதாவின்‌ ஆஞ்ஞையாலே யோமஞ்‌ செய்‌ 
தற்குச்‌ சமித்து (விறகு) தருப்பையெடுத்தக்கொண்டு வரும்போது 
ஆற்றினிடையே யெதிர்ப்பட்ட ஒரு பசுவை ஆழமாகிய சேற்றிலே 
தள்ளுதலும்‌, உடனே யப்பசு மாண்டது. கன்மாடன்‌ அதுகண்டு 
பயந்து வீட்டிற்கு வர அவன்பிதா அவனைப்பார்த்து என்ன செய்‌ 
139 
6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


சங்கரநாராயணசுவாமி கோயிற்புராணம்‌ 


தாய்‌ சரீரம்‌ பொலிவிழந்திருக்கின்றாய்‌ பயப்படாதே. உள்ளத்தைச்‌ 
சொன்னால்‌ அது தீர்க்குமாறு பண்டைநூல்களாலே தெரிந்து சொல்‌ 
லுவேன்‌ என்னலும்‌ கன்மாடனும்‌ நடந்ததைச்‌ சொல்லினன்‌ 
அது கேட்டுச்‌ சிவநாதன்‌ பயந்து நான்கு வேதங்களையுணர்ந்த, பிரா 
மணர்‌ சபையையடைந்து பசுக்கொலை செய்ததைச்‌ சொல்லினன்‌. 
அவருள்ளே அரிய குணமுள்ள ஒருபெரியவர்‌ சொல்லுவார்‌; "இது 
போலுங்‌ கொடியபாவமொன்றில்லை. இந்தப்பாவ மிவனுடைய 
குலத்துள்ளோர்‌ இருபத்தொருபேரை நாகத்திலே சேர்க்கும்‌. 
இவனை நீங்கள்‌ சாதியிலே சேராமற்‌ றள்ளிவிட்டா லுங்களைச்‌ சேர 
மாட்டாது. நீங்கள்‌ சிவபக்தியுடையீராதலா" லென்று சொல்‌ 
லக்‌ கன்மாடன்‌ பிதா மாதாக்க எதுகேட்டு மனநடுங்கிக்‌ கன்‌ 
மாடனைப்பார்த்து "நீ காசி முதலிய புண்ணிய கேஷத்திரங்களைப்‌ 
போய்த்‌ தரிசனஞ்செய்‌ அத்தரிசனத்தின்‌ பலனால்‌ புன்னைவனத்‌ 
தை யடைந்து நாகசுனையிலே தீர்த்தமாடி, அதன்‌ பக்கத்திலுள்ள 
சங்கரமூர்த்தியை வழிபட்டால்‌ பசுவைக்கொன்ற பாவ நீங்கிக்‌ கயி 
லாசத்திற்‌ போயிருப்பாய்‌. கங்கை முதலிய நதிகளில்‌ மூழ்கினா 
லும்‌ யாதுபயன்‌? புன்னைவனத்தின்‌ நடுவே விளங்கும்‌ நாகசுனையி 
லே ஸ்நானம்‌ செய்தவர்‌ பழவினை நீங்கிச்‌ சிவபுரத்திலே சேருவர்‌. 


அதிலே தீர்த்தமாட நினைத்தவரைக்கண்டாலு மவருக்கு. யம 


தூதர்‌ பயந்தோடுவர்‌. விளையாட்டுக்காவது நாகசுனையிலே மூழ்கின 
வரும்‌ தெய்வமந்திரஞ்சொல்லி உண்மையோடு மூழ்கினவராய்‌ எந்த 


லாசீர்வதிக்கப்பெறுவர்‌. கார்த்திகை மாதத்தில்‌, இலை (கீரை) 


140 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


moan 


https://archive. details/@muthulakshmi_ academy 
கன்மாட்.ச்‌ சருக்கம்‌ 


செய்து சங்கரேசரை வணங்கிப்‌ பாலுற்‌ சோறும்‌ பிராமணரையுண்‌ 
ணச்செய்தால்‌ சிவலோகத்தை யடைவார்‌ திருவாதிரை நக்ஷத்தி 
ரத்திலே மூழ்கினால்‌ இந்திரனாகி இருப்பர்‌. தினங்தோறு மூழ்கினவர்‌ 
பலன்‌ சிவபிரானன்றி நாஞ்சொல்லும்‌ பகுப்புடையதன்று. 
புன்னைவனத்தில்‌ பார்வதிதேவி தவஞ்செய்யுங்காலத்தில்‌ தெய்‌ 
வப்பெண்கள்‌ நீர்வடிவமாகிப்‌ பிறரறியாமலிருந்தனர்‌. அந்நீரையு 
டைய நாகசுனையில்‌ மூழ்கினவர்‌ பலனை விஷ்ணுவாலு முரைக்க 
முடியுமோ? நாகசுனைக்குத்‌ தென்பக்கத்திற்‌ பாதலத்தூடு செல்கின்ற 
கதியொன்றுண்டு அதன்‌ பக்கமெல்லாம்‌ விருக்ஷவடிமாகித்‌ 
தேவர்களிருந்தனர்‌" என்று சொன்னவுடனே தன்னுடைய பிதா 
வின்‌ பாதங்களைத்‌ துதித்து வணங்கிப்‌ பசுவைக்‌ கொலைசெய்த கன்மா 
டனாகிய பிராமணன்‌ தீர்த்தயாத்திரைபோய்க்‌ கங்கையாதி நதிக 
ளிற்‌ தீர்த்தமாடியும்‌ பாவந்தீராமல்‌ புன்னைவனத்தின்கண்‌ வந்து 
சேர்ந்து நாகசுனையிலே மூழ்கிச்‌ சங்கரலிங்கத்தைச்‌ துதித்து மூன்‌ 
றுதினமிருந்தனன்‌ அவன்முன்னர்‌ பார்வதிதேவியாரோடும்‌ சிவபி 
ரான்‌ இடபவானகத்தி லெழுந்தருளி, அவனுக்குச்‌ சாரூப பதவி 
கொடுத்தனர்‌. அவ்வுருவத்தைக்‌ கன்மாடன்‌ பெற்று, சுவாமீ! 
அநேக தவஞ்செய்தாலுங்‌ கிடைத்தற்கரியதாம்‌ உமது திருவுருவம்‌, 
அதை யெளிதி லடியேன்‌ பெற்ற தென்னகாரண” மென்று வினாவி 
னன்‌. அவனுக்குச்‌ சிவபிரான்‌ சொல்லுவார்‌”. பெரிய தவத்தைச்‌ 
செய்து நம்முடைய சர்ப்பம்தோண்டிய சுனையிலே தீர்த்தமாடி 
னோர்‌ வலிய வினைகளெல்லாவற்றையுங்‌ கெடுப்பர்‌. எந்தஇடத்தி 
லிருந்தாலு மிந்தப்‌ புன்னைவனத்திலிருக்க ஆசைப்படுவர்‌. நமது 
திருவருளை யடைவர்‌. பிராமணர்‌ முதலிய எந்தச்சாதியாரானாலும்‌ 
புன்னைவனத்திலிருந்தால்‌ மோக்ஷத்தையடைவர்‌. 
பூலோகத்திலே நம்முடைய பிறதலங்களிலேபோ யாயிரஞ்‌ 
சனனத்தில்‌ நீங்காத தவஞ்செய்யும்‌ பலன்‌ இப்புன்னைவன சேஷேத்தி 
ரத்தையடைதலாலே கிடைக்கும்‌. இக்ஷேத்திரத்தில்‌ மரணஞ்சம்பவிக்‌ 
கமாட்டாது. (மோக்ஷங்கிடைக்குமென்பது கருத்து) கன்மாடனே 
நீ சென்ற பிறப்பில்‌ உருக்திராக்கமணி விற்கும்‌ வைசியன்‌. அம்‌ 
மணியை நீ யணியாவிட்டாலுங்‌ கையாற்றொட்டு விற்ற புண்ணியத்‌ 
தால்‌ பிராமணனாகிய சிவராதனுக்குப்‌ புத்திரனாகப்‌ பிறந்தாய்‌. 
நம்முடைய தலங்களையெல்லாந்தேடித்‌ திரிந்த காரணத்தால்‌ புன 
141 


CC-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


acl SG UR PLR ண A AA a a 


னைவனத்தைச்‌ சேர்ந்து நாகசுனையிலே ஸ்நானஞ்செய்தாய்‌ ஆதலால்‌ 
எமது சாரூபம்‌ உனக்குக்‌ கிடைத்தது. இனிநீ பொன்‌ விமானத்தி 
லேறிக்கொண்டுபோய்த்‌ திருக்கபிலாசமலையைச்‌ சேர்வா" யென்ற 
ருளிச்செய்தனர்‌. அவனும்‌ அங்ஙனமே போய்ச்‌ சேர்ந்தனன்‌. சிவ 
பிரானும்‌ புன்னைவனத்திலிருக்கிற சங்கரலிங்கத்துள்ளே புகுந்தனர்‌. 


அந்தக்‌ கன்மாடன்‌ முன்னொரு பிறப்பிலே யிடையனாயிருந்து . 


சிவனடியாருக்‌ கேவல்செய்து கொண்டிருந்ததனாலே புன்னை 
வனத்தில்‌ வீற்றிருக்கும்பொருட்டு வந்த இடத்திற்‌ பசியால்‌ வாடி 
நாகசுனைத்தீர்த்தந்‌ தெளிக்கப்பெற்றுத்‌ தன்னுடலைவிட்டுப்‌ பிரிந்து 
கயிலாசபதவி யடைந்தனன்‌. அறியாதவனாகி யொருதினம்‌ 
புன்னைவனத்தில்‌ பட்டினியேயிருந்தவன்‌ உயர்ந்த மோக்ஷம்‌ பெ 
றுவானென்றால்‌ அறிவார்‌ புன்னைவனத்தின்‌ பெருமையைத்‌ தெ 
ரிந்து மனமகிழ்ந்திருக்கப்பெற்றவர்‌ அடையும்பலன்‌ நம்போலியர்‌ 
பேசுந்‌ தன்மையுடைதன்று. தாமரை மலரிலிருக்கும்‌ பிரமதேவ 
ருக்கு நிகரான வேதவியாசமுனிவர்‌ எனக்குப்‌ பூருவகாலத்திற்‌ 
சொன்னபடியே நைமிசாரணிய முனிவர்களே யுங்களுக்குச்‌ சொல்‌ 
லினேன்‌. 


இந்தப்‌ புராணத்தைப்‌ படிப்பவரும்‌ ஆசையாகக்‌ கேட்பவரும்‌ 
பொருமைக்குணமில்லாற்‌ பிறருக்குப்‌ போதிப்பவரும்‌ கேட்டு 
மனமுருகுபவரும்‌, அன்பினால்‌ எழுதினவரும்‌ எழுதிவைத்துப்‌ 
பூசிப்பவரும்‌ நினைத்த நினைத்த பலன்களையடைந்து சிவபிரான்‌ றிரு 
வடிக்கன்புடையராவர்‌. இப்புராணத்தை யெழுதி, அறிவான்‌ முதிர்ந்த 
பிராமணருக்குத்‌ தானஞ்செய்தவர்‌ அசுவமேதஞ்செய்த பிர 
யோசனத்தைப்‌ பெறுவர்‌. வரராசை நாயகராகிய சங்கரேசர்‌ சரி 
தமாகிய இப்புராணங்கேட்போர்‌ புராணிகர்க்குப்‌ பொன்னும்‌ வஸ்‌ 
திரமுங்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று பெரியதவத்தையுடைய சூத 
முனிவ ரருளிச்செய்தனர்‌. திரிலோகங்களும்‌ வாழ்க, நான்கு வே 
தங்களும்‌ வாழ்க, அவ்வேத பாராயணஞ்செய்த பிராமணர்‌ வாழ்க, 
இப்புராணம்‌ படிப்போரும்‌ கேட்போரும்‌ நீங்காத திரவிய சம்பன்ன 
ராயிருந்து மனமகிழ்ச்சியுடன்‌ வாழ்க. 
சங்கரேசர்‌ திருவடி வாழ்க 
சங்கரநாராயணசுவாமி கோயிற்‌ புராணம்‌ முற்றிற்று. 


142 


6-0. In Public Domain. Digtized by Muthulakshmi Research Academy 


2 ay > 
https://archive.org/details/@muthulakshmi_academy — ot 


a ல 93 1% F லை % 


teed https://archive.org/details/@muthulakshmi_academy 


POS ee See Me eA 


ர்ந்த மட்க es 


E 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


https://archive.org/details/@muthulakshmi_academy 


உ 
சிவமயம்‌ 


திருசிற்றம்பலம்‌ 


திருக்கோயில்‌ _ 
ராஜகோபுரத்தி 


பிரியதர்சினி பிரிண்டோகிராப்ஸ்‌ ப சிவகாசி 


